௨ 
சிவமயம்‌ 


திருநெல்லை 
ஆன்மீகத்‌ திங்களிதம்‌ 


விஜய - கார்த்திகை - 2018 - நவம்பர்‌ இதழ்‌ - 17 


சிறப்பாசிரியர்‌ : ஸாருளடக்கம்‌ 


சீர்‌ வளர்‌ சீர்‌ 
எமய்யப்ப ஞான தேசிக 


சுவாமிகள்‌ 1. ஆசியுரை ்‌ 
2. நாநாசீவ வாதக்‌ கட்டளை 3 
ஆசிரியர்‌ குழு : ப்‌ 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ கட மயனயகற்வள்‌ ப 
முனைவர்‌. பேரா. நா. வன்னி | 4: கோயிலூர்ப்‌ புராணம்‌ ட்‌ 
பேரா. நா. ௬ப்பிரமணியன்‌ | 5. கோவிலூர்‌ ஆதீன 
கர்த்தர்கள்‌ வரலாறு 13 
ஆலோசகர்‌ : க்‌ த 
பேரா. தமிழாகரர்‌. 6. வேதாந்தக்‌ கலைச்‌ 
எத. முருகசாமி சொற்கள்‌ 22 
ல 1 ந்தில்‌ பூத்‌ 
பதிப்பாசிரியர்‌ : எனநத மன 
பேரா. ம. கார்மேகம்‌ வண்ணப்டக்கள்‌ 
ஆயிரம்‌ 25 
வெளியீடு : 
கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ - 630 307. 
மானகிீரி (அஞ்சல்‌), 
(வழி) காரைக்குடி 
சிவகங்கை மாவட்டம்‌ 
போன்‌ : 04565 - 236846 
அச்சிட்டோர்‌ : தனி கதழ்‌ ரூ 10.00 


திருமகள்‌ அச்சகம்‌ 
“ஜய செளந்தர்‌” 
76. ஜவஹர்‌ தெரு, நீயூ டவுன்‌ 
காரைக்குடி - 630 001. 


ஆண்டுச்‌ சந்தா ரூ 100.00 


| 
சிவமயம்‌ 
இறை வணக்கம்‌ 


பனிபடர்‌ இமயப்‌ பருவரை வாமும்‌ 
பரசிவன்‌ கயிலைக்‌ கொற்றவாள்‌ ஈசன்‌ 


பத்தினி எனும்திரு நெல்லைத்‌ தாயின்‌ 


நற்கதி தேடுவர்‌ நயந்துறை கின்றார்‌ 
வினைதபுத்‌ தருளும்‌ வித்தகீ என்றும்‌ 
வேண்டிய தந்தவர்‌ வீடூறச்‌ செய்யும்‌ 
விமலியைக்‌ கழனி வானவில்‌ வந்த 
வியன்மறைப்‌ பொருளாய்‌ விளங்குவாள்‌ நம்மை 
இனிதுறக்‌ காப்பதற்‌ கெழுந்தபபொன்‌ மயிலை 
எளியசற்‌ குருவாம்‌ ஆண்டவர்‌ போற்றும்‌ 
இணையடி தொழுவார்க்‌ கில்லையாம்‌ பிறவி 


என்பதை உணர்ந்தார்க்‌ கீவளடி துணையே. 


காப்பியக்‌ கவிஞர்‌ - நற்றமிழ்‌ நாவலர்‌ 
- நா. மீனவன்‌ 


1 திருஷல்லை 


அநகியுறை 


சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 


சென்ற இதழில்‌ குறிப்பிட்டது போல நன்னெறிக்‌ கல்வியைத்‌ 
தொடங்குவதற்கென நாச்சியப்ப சுவாமிகள்‌ நன்‌எனறிக்‌ கல்வி 
அறநிலை 2014 ஜனவரி முதல்‌ தொடங்கப்படுகிறது. 

இதிலே மாணவர்களுக்கு நன்னெறிக்‌ கல்வி அளிப்பதற்கான 
முறையான தகுதியான பயிற்சியாளர்களைக்‌ கொண்டூ ஆசிரியப்‌ 
பெருமக்களுக்குப்‌ பயிற்சியளிக்கப்படூம்‌. இந்த நன்னெறிக்‌ 
கல்வியினைக்‌ குறைந்தபட்சம்‌ வாரத்திற்கு ஒரு மணி நேரமாவது 
நடத்துமாறு எல்லாக்‌ கல்வி நிலையங்களிலும்‌ ஆசிரியர்களை 
விரும்பிக்‌ கேட்டுக்‌ கொள்கிறோம்‌. இந்த நன்னெறிக்‌ கல்வி மூலமாக 
ஒழுக்கம்‌, நேரத்தைப்‌ போற்றுதல்‌, சுறுசுறுப்பு, செயல்‌ நெறி, உணவு 
முறை, இறைபக்தி, பெற்றோர்கள்‌, ஆசிரியர்களுக்கு மரியாதை. 
உணர்வுகளை, செய்திகளை ஆசிரியர்களுடன்‌, பெற்றோர்களுடன்‌ 
பகீர்ந்து கொள்வது, உடன்‌ கற்கும்‌ மாணவர்களுடன்‌ நட்புடன்‌ பழகுதல்‌, 
உதவுதல்‌, ஏதேனும்‌ ஒரு கலையில்‌ ஆர்வம்‌ கொள்ளுதல்‌, வாசிப்புப்‌ 
பழக்கம்‌, பொய்‌ கூறாமை, புறம்‌ பேசாமை, உடல்‌ நலம்‌, சுகாதாரம்‌ 
பேணுதல்‌. அடக்கமாக, சிக்கனமாக வாழ்தல்‌ போன்றவற்றைக்‌ 
கற்பித்தல்‌; மாணவர்கள்‌ தோல்விகளை ஒப்புக்கொண்டு எவற்றிலபற 
முயலுதல்‌. தவறுகளை ஒப்புக்‌எகாண்டு திருத்திக்‌எகொள்ளுதல்‌. 
சுற்றுப்புறத்‌ தூய்மை பேணுதல்‌ ஆகியவற்றை மாணவர்களுக்குச்‌ 
சலிப்படையாத வண்ணம்‌ போதித்து அவர்கள்‌ மனதில்‌ 
ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லிக்‌ கொடுத்தல்‌. 

இதன்‌ தொடக்கமாக ஆத்திசூடி போன்ற நீதி நூல்களை அச்சடித்து 
மாணவர்களுக்கு வழங்கத்‌ தீட்டமிட்டுள்ளோம்‌. இந்த முயற்சியிலே 
மாணவர்களும்‌, ஆசிரியர்களும்‌ விருப்பமுடனும்‌, ஆர்வமூடனும்‌ பங்கு 
கொள்ளுமாறு வேண்டுகிறோம்‌. 

இளம்‌ வயதிலே மேற்‌ சொன்ன பண்புகள்‌ மனதில்‌ 
படியுமேயானால்‌ பிற்கால வாழ்க்கையிலே பிறழ்வதற்கு வாய்ப்புகள்‌ 
மிகமிகக்‌ குறைவு. எனவே இந்த முயற்சியினைப்‌ புத்தாண்டிலிருந்து - 
முதலில்‌ நம்முடைய கல்வி நிறுவனங்கள்‌ மூலமாகத்‌ தொடங்க 
உள்ளோம்‌. 

அனைவரின்‌ ஒத்துழைப்பையும்‌ எதீர்பார்க்கிறோம்‌ ... ! 

ஆசீர்வாதம்‌ ! 


2 திருஷல்லை 


முநீசேஷாத்ரி சிவனார்‌ அருளிய 
நா நா சீவ வாதக்‌ கடனை 
உரை விளக்கம்‌ : சீர்‌ வளர்‌ சீர்‌ மமய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 
நூல்‌ 


இந்த அகண்ட பரிபூரண சச்சிதானந்தப்‌ பிரமத்தினிடத்திலே, 
சுத்தியில்‌ ரஜதம்போல, மூலப்பிரகிருதி என்னும்‌ ஒரு சக்தி உண்டு. 
அந்த மூலப்‌ பிரகிருதியும்‌ விகிர்த குணமாகிய முக்குணத்தோடூ 
கூடியிருக்கும்‌. அந்தப்‌ பிரகிருதியின்‌ சத்துவ குணம்‌ மாயை என்றும்‌, 
சர்வக்ஞ உபாதி என்றும்‌, ஈசுர காரண சரீரம்‌ என்றும்‌ சொல்லப்படும்‌. 
இந்த மாயையினிடத்திலே நீர்மல சலப்பிரதிபிம்பம்‌ போலப்‌ பிரமம்‌ 
சுலட்சணமாகப்‌ பிரதி பிம்பிக்கும்‌. இந்தப்‌ பிரதிபிம்ப சைதன்னியத்தை 
சர்வக்ஞனாகிய ஈசுரன்‌ என்று சொல்லப்படும்‌. இந்தச்‌ சத்துவ 
குணமாயையினிடத்திலே, சத்துவத்தில்‌ சத்துவம்‌, ரஜஸ்‌, தமஸீ என 
மூன்று குணங்கள்‌ உண்டு. இவைகளில்‌ சத்துவத்தில்‌ சத்துவம்‌ 
பிரதானமாகும்போது, அதில்‌ பிரதிபிம்பித்த ஈசுரன்‌ சகத்தை 
இரட்சிக்கையினால்‌ விஷ்ணு என்றும்‌, சத்துவத்தில்‌ ரஜஸ்‌ 
பிரதானமாகும்போது, அதில்‌ பிரதிபிம்பித்த ஈசுரன்‌ சகத்தை 
சிருஷ்டிக்கையினால்‌ பிரமா என்றும்‌, சத்துவத்தில்‌ தமஸீ 
பிரதானமாகும்போது, அதில்‌ பிரதீபிம்பித்த ஈசுரன்‌ சகத்தை 
உபசம்மாரம்‌ பண்ணுகையினால்‌ உருத்திரன்‌ என்றும்‌ சொல்லப்‌ 
படுவான்‌. இப்படி மூலப்பிரகிருதியின்‌ சத்துவகுண கற்பனை சொல்லப்‌ 
பட்டது. 


உரை 
மாயை & முக்குண ஈ௬வரன்‌ (இறைவன்‌) தோற்றம்‌ : 
எல்லை அற்ற சக்தி உடையதும்‌ எங்கும்‌ நீறைந்ததும்‌, ஒளிமயமாக 
எல்லாவற்றிற்கும்‌ பெரிதாகவும்‌, யாவற்றுக்கும்‌ சிறியதாகவும்‌ 
விளங்குகின்ற பிரம்மத்தின்‌ கண்‌, சிப்பியிலே கற்பிதமாகத்‌ தோன்றுகிற 
வெள்ளி போல ஒரு சக்தி இருக்கும்‌. இந்தச்‌ சக்கி மூலப்பிரகிருதி என்று 
அழைக்கப்பெறும்‌. இந்தச்‌ சக்தி முழுமையான சத்துவகுணமாக 


3 திறுஹஷல்லை 


பரிபூரண சாந்த குணம்‌) உள்ள நிலையில்‌ மாயை என்று பெயர்‌ 
பெறும்‌. 


இந்தச்‌ சுத்த சத்துவ மாயை சர்வக்ஞன்‌ என்றும்‌ ஈசுவர காரண 
சரீரம்‌ என்றும்‌ கூறப்படும்‌. எல்லா உயிர்கட்கும்‌ பொருள்களுக்கும்‌ 
ஆதாரமானதாக உள்ளதால்‌ சர்வக்ஞன்‌ என்றும்‌ ஈசுவரன்‌ 
தோற்றத்திற்குக்‌ காரணமாக இருப்பதால்‌ ஈசுவரகாரண சரீரம்‌ என்றும்‌ 
கூறப்படுகின்றது. இந்தச்‌ சுத்த மாயையில்‌ கலங்கலற்ற தெளிவான 
நீரில்‌ பிரதிபலிக்கும்‌ பிம்பம்‌ / நீழல்‌ உருவம்‌ - சுய ரூபமாகவே 
தென்படூவதுபோலச்‌ சுத்தமாயை - சுத்த சத்துவத்தில்‌ ஈசுவரன்‌ 
தோன்றுகிறான்‌. 


இந்த சத்துவ குணமாயையிடத்தில்‌ சத்துவம்‌ மிகுந்தும்‌ மற்ற 
இரண்டு குணங்களும்‌ குறைந்தும்‌ காணப்படூகின்றபோது சாந்த 
குணமானது - காக்கும்‌ கடவுளான விஷ்ணுவாகப்‌ பிரதிபிம்பிக்கீன்றது 
- தோன்றுகிறது. ரஜோ குணம்‌ அதிகம்‌ ஆகும்போது அதில்‌ தோன்றுகிற 
ஈசுவரன்‌ பூவுலகைப்‌ பிறப்பிக்கின்ற சிருஷ்டிகர்த்தாவான பிரமனாகத்‌ 
தோன்றுகிறான்‌. தமோ குணம்‌ அதிகமாகும்‌ போது அதில்‌ 
தோன்றுகின்ற ஈசுவரன்‌ பூவுலகை அழிக்கும்‌ கடவுளான ருத்ரனாகத்‌ 
தோன்றுகிறான்‌. 


இங்ஙனம்‌ மாயையின்‌ தோற்றம்‌ - காரணமாக - 
மாயையிலிருந்து முக்குண ஈசுவரன்‌ தோற்றம்‌ என்கின்ற கற்பனை 
சொல்லப்பட்டது. 


விளக்கவுரை : 

உ சிப்பியில்‌ உள்ளே உள்ள வெள்ளை நீறம்‌ வெய்யிலிலே வெள்ளி 
போலத்‌ தோற்றம்‌ அளிக்கும்‌ (ஜதம்‌ - வெள்ளி 

உ சத்துவம்‌ - ரஜோ - தமோ என்னும்‌ முக்குணங்களும்‌ 
தனித்தனியாக இயங்க இயலாது. ஒன்றோடு இணைந்து மூன்று 
சக்திகளும்‌ கூடித்தான்‌ இயங்கமுடியும்‌. கலப்பு விகிதம்‌ 


4 திருஷல்லை 


வேறுபடலாம்‌. அந்த வேறுபாட்டிற்கிணங்க செயல்கள்‌ / 
குணங்கள்‌ மாறுபடலாம்‌. 

* டிருஷ்டி- திதி- ஸம்ஹாரம்‌ ஆக்கல்‌ - காத்தல்‌ - அழித்தல்‌ என்ற 
முத்தொழில்‌ இறைவனுக்கு உரைக்கப்படூகின்றது. (மறைத்தல்‌ - 
அருள்தல்‌ ஐந்‌ தொழில்‌ எனவும்‌ சொல்வற்‌ 

உ ஈசுவரன்‌ / இறைவன்‌ ஒருவனே, அவரே முத்தொழில்களையும்‌ 
செய்வதால்‌ மூவராகக்‌ கற்பிதமாகச்‌ சசொல்லப்படுகின்றது. 
இறைவனுக்கு நாமம்‌ ரூபம்‌ கிடையாது. பேரொன்றில்லானுக்கு 
ஆயிரம்‌ நாமம்‌ உரைத்தல்‌ போலப்‌ பல வித நாமங்கள்‌ 
கூறப்படுகின்றன. மேலும்‌ மந்த மதியினர்கள்‌ தாம்‌ உய்யும்‌ 
பொருட்டுப்‌ பலவித - சிறு தெய்வங்களை வணங்குகிறார்கள்‌. 
ஏனெனில்‌ பாமரர்களும்‌ தங்கள்‌ அறிவிற்கு எட்டியவாறு 
புரிந்துகொள்ளவும்‌ பக்தி செய்யவும்‌ - அதன்‌ வழி முன்னேறி 
ஒருவனே தேவன்‌ என்பதைப்‌ பற்றிக்‌ கொள்ளவும்‌ ஏதுவாகத்தான்‌ 
பல தெய்வங்கள்‌ கற்பிக்கப்படுகின்றன. பக்தி செய்வதற்கு 
உபாசனைகள்‌, உருவ வழிபாடு அர்ச்சனை அனைத்தும்‌ 
அவசியம்‌ ஆகின்றன. 


கை, கால்‌, கண்‌, வாய்‌, மூக்கு போன்ற உறுப்புகளைக்‌ கொண்டு 
வெளிப்படையாக விளங்குகின்ற தேகம்‌ தூல தேகம்‌ என்று கூறப்படும்‌. 
மனம்‌, சித்தம்‌, புத்தி, அகங்காரம்‌, எண்ணம்‌ அந்தக்‌ கரணங்கள்‌ 
மற்றும்‌ புலன்கள்‌, பொறிகளைக்‌ கொண்ட இயக்கத்தை நடத்துகீன்ற 
தேகம்‌ கசுமத்‌ தேகம்‌ என்று கூறப்படும்‌. இந்த மூவகைத்‌ தேகங்களும்‌ 
ஜீவன்களுக்கும்‌, ஈசுவரனுக்கும்‌ கற்பிதமாகக்‌ கூறப்படுகிறது. 


நூல்‌ 
இனி மூலப்பிரகிருதியின்‌ இரஜோ குணம்‌ அநேக ரூபமாய்ப்‌ 
பிரிந்து அவித்தைகள்‌ என்றும்‌, சீவகாரண சரீரங்கள்‌ என்றும்‌, 
ஒன்றற்கொன்று தாரதம்மியமாகச்‌ சொல்லப்படும்‌. இந்த அவித்தை 
களிடத்திலும்‌ மலின சலப்‌ பிரதிபிம்பம்போலப்‌ பிரமசைதன்னியம்‌ 
பிரதிபிம்பிக்கும்‌. இந்தப்‌ பிரதிபிம்ப சைதன்னியங்களை, கிஞ்சிக்ஞர்‌ 


5 திருணல்லை 


என்றும்‌, சீவசிதாபாசர்‌ என்றும்‌, பிராக்ஞர்‌ என்றும்‌ சொல்லப்படும்‌. 
இந்த அவித்தைகளிடத்திலேயும்‌ ரஜஸில்‌ சத்துவம்‌, ரஜஸில்‌ ரஜஸீ, 
ரஜஸில்‌ தமஸீ என மூன்று குணங்கள்‌ உண்டு. இரஜஸில்‌ சத்துவம்‌ 
பிரதானமாகும்போது, அதில்‌ பிரதிபிம்பித்த சிதாபாசன்‌ தத்துவ 
ஞானநீஷ்டன்‌ ஆவன்‌. இரஜஸில்‌ ரஜஸீ பிரதானமாகும்போது அதில்‌ 
பிரதிபிம்பித்த சிதாபாசன்‌ காமக்‌ குரோதபரனாய்க்‌ கர்மநிஷ்டன்‌ 
ஆவன்‌. இரஜஸீல்‌ தமஸீ பிரதானமாகும்போது, அதில்‌ பிரதிபிம்பித்த 
சிதாபாசன்‌ சோம்பல்‌, நீத்திரை, மயக்கம்‌ ஆகிய இவைகளை 
அடைவன்‌. இப்படி மூலப்‌ பிரகிருதியின்‌ இரஜோகுண கற்பனை 
சொல்லப்பட்டது. 
உரை 


சீவர்கள்‌ தோற்றம்‌ : 

மூலப்பிரகிருதியில்‌ ரஜோ குணம்‌ அதிகமாகும்‌ போது - அனேக 
விதமாகப்பிரிந்து எண்ணற்ற அவித்தைகள்‌ - சீவகாரண சரீரங்கள்‌ 
தோன்றுகின்றன. கலங்கிய நீரிலே பல விதமான குமிழிகள்‌ தோன்றும்‌. 
ஒவ்வொன்றும்‌ தனித்தனியான குணங்களை - வடிவங்களைக்‌ 
கொண்டவையாக இருக்கும்‌. இந்த அனேகரூப கலங்கிய 
நீர்க்குமிழிகளில்‌ தோன்றிய சீவர்கள்‌ பல விதமாக வேறுபட்ட 
உருவங்கள்‌, குணங்கள்‌ உடையவர்களாகத்‌ தோன்றுவார்கள்‌. 
இவர்கள்‌ சீவசிதாபாசகர்‌ (சீவ - சித்‌ * ஆபாசகறி. கிஞ்சக்ஞர்‌ என்றால்‌ 
குறைந்த அறிவுடையவர்கள்‌ என்று பொருள்‌. சீவ சிதாபாசகர்‌ என்றால்‌ 
அறிவுடைய ஜீவர்கள்‌ போல்‌ தோன்றுபவர்கள்‌ - பிரக்ஞர்‌ - பிரக்ஞை 
உடையவர்கள்‌ என்று பொருள்‌. 


இப்படி அனேக விதமாகத்‌ தோன்றிய (அவித்தைகளிடத்திலே ஜீவ 
சிதாபாசகர்களிடத்திலே - ரஜஸில்‌ சத்துவம்‌ - ரஜஸில்‌ ரஜஸ்‌ - ரஜனில்‌ 
தமசு என்று மூன்று முக்கிய வேறுபாடு உடையவர்களாகத்‌ 
தோன்றுவார்கள்‌. 
ரஜஸில்‌ சத்துவம்‌ நிறைந்தபாழுது தோன்றிய ஜீவன்‌ 
ஞானநீஷ்டன்‌ ஆகத்‌ தோன்றுவான்‌. அவனுக்கு அப்பிறப்பிலேயே 
ஞானம்‌ அடைய வாய்ப்புடைய, அறிவுடையவனாகத்‌ தோன்றுகிறான்‌. 


6 திருஷல்லை 


ரஜஸில்‌ ரஜஸ்‌ அதிகம்‌ ஆகும்போது கர்ம நிஷ்டன்‌ ஆகத்‌ 
தோன்றுகிறான்‌. அவன்‌ காமம்‌, குரோதம்‌, கோபம்‌ எனும்‌ 
முக்குணங்களாலே அலைக்கழிக்கப்‌ படுவான்‌. எனினும்‌ கர்மத்தைச்‌ 
சரியாக நெறிப்படி செய்பவனாக இருப்பான்‌. அவனுக்கு ஞானம்‌ கிட்ட 
பல பிறப்புகள்‌ ஆகலாம்‌. 


ரஜஸில்‌ தமச௬ அதிகம்‌ ஆகும்போது தோன்றிய ஜீவன்‌ சிதாபாசகன்‌ 


சோம்பல்‌, மயக்கம்‌, நீத்தீரை ஆகியவற்றை அடைந்து தேரா நிலையில்‌ 
இருப்பான்‌. 


இப்படியாக மூலப்பிருகிருதியின்‌ ரஜோ குண கற்பனை சொல்லப்‌ 
பட்டது. ஜீவனுடைய காரண உடலின்‌ தோற்றம்‌ சொல்லப்பட்டது. 


ஆபாசம்‌ - கண்ணாடியில்‌ தெரிகின்ற நீழல்‌ உருவம்‌. 
சைதன்யம்‌ - ஒளி பொருந்தியவன்‌. 


மால நிகழ்வுகள்‌ 

22.10.2013 அன்று கண்டனூர்‌ சிதம்பரம்‌ சுவாமிகள்‌ 
குருபூசையும்‌, 23.10.2013 அன்று சின்ன அழகப்ப ஐயா 
குருபூசையும்‌ 29.10.2013 அன்று கீழப்பூங்குடி நாராயண சுவாமிகள்‌ 
குருபூசையும்‌ 2.11.2013 அன்று சிதம்பரம்‌ பொன்னம்பல சுவாமி 
குருபூசையும்‌ 9.11.2013 அன்று சொர்ணநாதன்‌ பழனியப்ப ஐயா 
குருபூசையும்‌ இனிதே நிகழ்ந்தன. அனைத்து நாள்களிலும்‌ 
அன்பர்கள்‌ பலரும்‌ கலந்து எகாண்டூ குருவருளும்‌ திருவருளும்‌ 
பெற்றனர்‌. 


26.10.203 அன்று இலக்கியப்‌ பூங்காவின்‌ இரண்டாவது 
சொற்பொழிவு நிகழ்ச்சி சீர்வளர்சீர்‌ எமய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 
முன்னிலையில்‌ நடைபெற்றது. காரைக்குடி இராமசாமி தமிழ்க்‌ 
கல்லூரி முதல்வர்‌ முனைவர்‌ சு. புவனேஸ்வரி தீருநீலகண்ட நாயனார்‌ 
குறித்துச்‌ சொற்பொழிவாற்றினார்‌. காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ 
வரவேற்புரை நல்கினார்‌. பேராசிரியர்‌ ம. கார்மேகம்‌ நன்றி நவின்றார்‌. 


ரீ திருஷல்லை 


கோயினூர்ப்‌ ருராணம்‌ (தாடர்ச்சி) 
முனைவர்‌. நா. வன்னி 

௬தன்மை அருள்பெறு படலம்‌ : 

சுவேத மன்னனின்‌ வரலாற்றையும்‌, அன்னதானத்தீன்‌ 
மகிமைகளைஃஎயல்லாம்‌ எடுத்துரைத்த அகத்திய முனிவர்‌ 
அடுத்ததாகச்‌ சைமினி முனிவருக்குச்‌ சமிவனத்தில்‌ எழுந்தருளியுள்ள 
சாலிவாடீசுவரியாகிய திரிபுவனேசையின்‌ பேரருளைக்‌ கூறத்‌ 
தொடங்கினார்‌. 


வன்னிவனம்‌, சமிவனம்‌, சாலிவாடி என்றெல்லாம்‌ பெயர்பெற்ற 
அத்தலத்தில்‌ அருள்பாலித்துக்‌ கொண்டிருக்கின்ற நீலகண்டராகிய 
இறைவன்பால்‌ மாறாத அன்புபூண்டவனும்‌, வணிகர்குலத்தீல்‌ 
தோன்றியவனுமாகிய சிவகுப்தன்‌ என்றொருவன்‌ இருந்தான்‌. பூசும்‌ 
நீறுபோல்‌ உள்ளமும்‌ புனிதனாகிய அவன்‌ கண்டம்‌, கரம்‌, சிரம்‌ 
முதலியவற்றில்‌ முறைப்படி உருத்திராக்கம்‌ அணிந்து ஐந்தெழுத்தை 
என்றும்‌ விருப்போடு ஓதிவந்தான்‌. மக்கள்‌ தொண்டே மகேசன்‌ 
தொண்டென மதித்து, மக்களுக்கு உதவும்‌ பொருட்டு வழிகள்தோறும்‌ 
தண்ணீர்ப்பந்தல்கள்‌, நீழல்தரு மரங்கள்‌, பூஞ்சோலைகள்‌ 
ஆகியவற்றை உண்டாக்கினான்‌. தன்பால்‌ வருவோர்‌ 
வேண்டுவனவற்றை. நிட்காமமாக இல்லையயன்னாது ஈயும்‌ 
குணத்தின்‌ மிக்கோனாகத்‌ திகழ்ந்தான்‌. 


மாற்றரு நடவைதோறும்‌ வளம்பயில்‌ தண்ணீர்ப்பந்தர்‌ 

போற்றுரு நீழல்செய்‌ தரு, பூந்தடம்‌ ஆதி செய்வான்‌ 

தோற்றிரு குணத்தின்‌ மிக்கான்‌ தூய நீட்காமமாக 

வேற்றவர்‌ தமக்கு ஏதேனும்‌ இல்லையென்னாமல்‌ ஈவான்‌ 

சிவகுப்தன்‌ மேன்மையிற்‌ சிறந்த வணிகத்‌தொழிலை 
மேற்கொண்டிருந்தானேனும்‌, ஊனமில்லாத சிறப்பினையுடைய 
உழு6தாழில்‌ வாழ்வையும்‌ மேற்கொண்டிருந்தான்‌. அவன்‌ மனையாள்‌ 
பெயர்‌ சுதன்மை. சாலிமீனின்‌ திறம்‌ இவள்திறம்‌ என்னும்படியாகக்‌ 


8 திருரல்லை 


கற்பில்‌ மேம்பட்டிருந்தாள்‌; அவள்‌ திருமகளைப்‌ போன்ற 
அழகுடையவள்‌; நிலமகள்‌ போலப்‌ பொறையுடையவள்‌. இல்லறத்தை 
நல்லறமாக நடத்துபவள்‌. வந்தவர்களுடைய பசித்தீயை மாற்றும்‌ 
வண்ணம்‌ அன்னமிடும்‌ பண்பினள்‌. அடியார்களின்‌ உள்ளத்தில்‌ 
வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற தீரிபுவனேசையின்‌ பொற்றாளை 
என்றென்றும்‌ சிந்தித்து வணங்குபவள்‌. ஏதேனும்‌ நல்ல உணவுப்‌ 
பொருள்கள்‌ கிடைக்கும்‌ போதெல்லாம்‌ பிரியத்துடன்‌ அந்தப்‌ 
பிராட்டிக்குப்‌ படைத்துப்‌ பின்‌ உண்ணும்‌ இயல்பினள்‌. தினந்தோறும்‌, 
மதுப்‌பொய்கையில்‌ நீராடி நிரம்ப வவெண்ணீறுபூசி தீரிபுவனேசை 
திருமுன்‌ சென்று, குறையறக்‌ காப்பாயாக என்று கும்பிட்டு வணங்கத்‌ 
தன்‌ இல்லப்‌ பழக்கத்தை விடாதுகைக்‌கொண்டிருந்தாள்‌. 


சிவகுப்தன்‌ - சுதன்மையின்‌ இல்லறவாழ்க்கை சிறக்கும்படியாக 
அவர்களுக்குமகப்பேறு வாய்த்தது. அழகிய பெண்குழந்தையைப்‌ 
எபற்றெடூத்த அவர்கள்‌ மணியைப்போல ஒளிவிடுகீன்ற அவளது 
அழகுநோக்கி அக்குழந்தைக்கு அரதனவல்லி என்று 
பெயரிட்டனர்‌.பாற்குதம்பை, சுட்டி, வில்லிடூ பட்டம்‌ ஆகிய 
அணிகலன்களால்‌ அலங்கரித்து அன்போட வளர்த்தனர்‌. 
அரதனவல்லியும்‌ வளர்ந்து பேதைப்பருவத்தைக்‌ கடந்து பெதும்பைப்‌ 
பருவத்தை அடைந்தாள்‌. பெதும்பைப்‌ பருவத்திற்கேயுரிய இயல்பில்‌ 
தோழியரோடு கூடிப்‌ எபாழிலாடல்‌, மலர்பறித்தல்‌ நீராடல்‌ 
பொன்னூசலாடல்‌ போன்ற விளையாட்டுக்களில்‌ ஈடூபட்டூ 
மகிழ்ந்திருந்தாள்‌. 

அவ்வாறிருக்கும்‌ நாளில்‌, சிவகுப்தனுடைய வயல்களில்‌ ஒன்று 
திரிபுவனேசையின்‌ சந்நிதிமுன்பாக மதுப்‌பாய்கைக்கு அருகில்‌ 
வேலியின்றி இருந்தது. சிவகுப்தனும்‌ அக்கழனியை நன்கு உழுது 
செந்எநல்‌ விதைக்க, அது நன்கு முளைத்து வளர்ந்திருந்தது. 
களையெடுத்து, நீர்பாய்ச்சி சிவகுப்தன்‌ காத்துவரும்‌ நாளில்‌ ஒரு சமயம்‌ 
அவ்வயலைக்‌ காவல்‌ காக்கின்ற மாந்தர்‌ வர இயலவில்லை. அதனால்‌ 


திருரல்லை 


சிவகுப்தன்‌ தன்‌ மகளாகிய அரதனவல்லியிடம்‌ அக்கழனியைக்‌ காவல்‌ 
செய்யுமாறு ஏவினான்‌. அரதனவல்லியும்‌ மிக்க மகிழ்வோடு தன்‌ 
தோழியர்‌ சழ அக்கழனிக்குச்‌ சென்றாள்‌. சென்றவள்‌ சிறிதுபொழுதில்‌ 
காவலைமறநது மதுப்்‌வபாய்கையை அடுத்துள்ள சோலைக்குச்‌ 


சென்று மலர்கொய்து விளையாடிக்கொண்டிருந்தாள்‌. 


காவலின்மையால்‌ அப்பைங்கூழ்க்‌ கழனி அழியும்‌ 
என்றெண்ணி, மூவுலகீன்றவளாய தீரிபுவனேசை, சுதன்மை, தன்மீது 
கொண்ட அன்பினை நினைத்துக்‌ கருணைமிக்கவளாய்‌, தானே 
அக்கழனிக்குச்எசன்று காவலை மேற்கொள்ளத்‌ திருவுளம்‌ 
கொண்டாள்‌. திருவுளம்‌ கொண்டவள்‌ நீறணிந்த நெற்றியில்‌ பதிந்த 
கத்தூரிப்‌எபாட்டும்‌ குங்குமப்‌ பூச்சால்‌ மிளிரும்‌ கபோலமும்‌, மானிள 
நோக்கும்‌ கொண்டவளாய்‌ அரதனவல்லிபோல அலங்கரித்துக்‌ 
கொண்டு பொற்சிலம்பு, தண்டை, மேகலை போன்ற அணிகலன்கள்‌ 
பொங்கி ஆர்ப்பக்‌ கோயிலிலிருந்தும்‌ புறப்பட்டாள்‌. உலஎகலாம்‌ 
ஈன்றவளாகிய அன்னை தீரிபுவனேசை, திரிபுவனேசர்‌ முன்புசென்று, 
தான்‌ கழனியைக்காக்கப்போவதைக்‌ கூறிப்பரிவோடு விடைபெற்றுத்‌ 
தன்னைத்‌ தொடர்ந்துவரும்‌ தளியுள்ளாரை நீற்கவெனப்‌ பணித்து, 
வானளாவிய கோபுரத்தின்‌ முன்வந்துநீன்றாள்‌. நிலமகள்‌ செய்த 
தவத்தால்‌, பையப்பையத்‌ தன்‌ எசம்‌பாற்பாதத்தை மண்மேல்‌ 
பெயர்த்து வைத்து, தளரிடை ஒசியச்செள்று, தண்புனல்‌ கழனியைச்‌ 
சார்ந்தாள்‌. வையகம்‌ முழுவதும்‌ காப்பவளாகிய அம்மை, சாலிப்பயிர்‌ 
நீறைந்த கழனியை அருகிலிருந்த கருப்பங்கொல்லை நீழலிலிருந்து 
காத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. சிவகுப்தனும்‌ சுதன்மையும்‌ செய்த 
பெருந்தவம்தான்‌ என்னே! 


இம்மண்ணில்‌ அருள்‌பொழிகீன்ற தெய்வப்பீடம்‌ அறுபத்துநான்கு 
என்பர்‌. இப்போது உமையன்னை காவல்காக்கின்ற சிவகுப்தனுடைய 
கழனிக்கோட்டோடு சேர்த்து அருட்பீடம்‌ அறுபத்தைந்தாம்‌ என 
ஆன்றோர்‌ உரைப்பர்‌. அரதனவல்லி வடிவில்‌ வந்த அம்மை, தன்‌ 


10 திருஷல்லை 


நீழலில்மேவி வருத்தமற இருத்தலைக்கண்டு மகிழ்ச்சி மீக்கூர 
அக்கருப்பங்கொல்லையில்‌ உள்ள கரும்பு வளைந்து 
தோகையசைத்து விரித்துத்‌ தன்மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. 
பயிரைக்‌ காக்கவந்தவளாகிய உமை நம்மையும்‌ காப்பாள்‌ என்று 
மகிழ்வது போல நண்டு, கமடம்‌, மண்டூகம்‌ முதலிய யாவும்‌ 
துயரொழிந்து புனலில்‌ உலவித்‌ திரிந்தன. தன்‌ கடைக்கண்‌ 
பார்வையால்‌ உலக உயிர்களை வாழச்செய்கின்ற உமையவளின்‌ 
கண்களுக்கு ஒப்புமையுடையேம்‌ என்று கயல்கள்‌ கழனிகளில்‌ 
மகிழ்வோடு துள்ளித்‌ தீரிந்தன. தன்‌ உருவத்தை மாற்றிக்கொண்டு 
வேற்றுருவம்‌ கொண்டு நிற்கும்‌ உமையவளின்‌ செய்ய திருமுகம்‌ 
தாமரையென்று மயங்கி வண்டுகள்‌ அவளருகே வந்து சண்பகப்பூவின்‌ 
மணம்‌ கமழக்கண்டூ பறந்தோடுகின்ற காட்சி, பெருமான்‌ பிராட்டிக்கு 
விடுகின்ற தூதைப்‌ போன்றிருந்தது. கரும்பின்‌ பைந்தோகை நீழலில்‌ 
வைகும்‌, தோகைமயில்‌ போன்றவளாகிய அம்மை, செந்நெல்‌ 
பைந்தோகையைக்கொய்து, கொய்த அச்சாலிப்பயிர்‌ நுனிகளைக்‌ 


காதில்‌ அலங்காரமாய்ச்‌ சடிக்கொண்டாள்‌. 


இவ்வாறுதேவி காவல்புரிந்துகாண்டூ அங்கிருக்கும்போது 
அரதனவல்லியின்‌ தாய்‌ சுதன்மை, தன்‌ புதல்வி பசி பொறுக்காது 
வருந்துவாளே என விரைந்து உணவு தயாரித்தாள்‌. முளிதயிர்‌ 
பிசைந்து, கடுகு, பச்சைக்கருவேப்பிலை இஞ்சி தாளித்து, 
முல்லைமுகை நிகர்த்த புழுங்கல்‌ அரிசியால்‌ சமைக்ககப்பட்‌ 
தயிரன்னத்தைப்‌ எபாற்கலத்திலேந்தி, தயிரன்னத்திற்குத்‌ தொட்டுக்‌ 
கொள்வதற்குப்‌ பல்வகை ஊறுகாய்களையும்‌, நறுநீர்மோரும்‌ 
சாதிக்காய்‌ வாசனை தீரவியங்களுடனே கூடிய வெற்றிலை பாக்கு 


முதலியவற்றையும்‌ எடுத்துக்கொண்டு கழனிக்கு விரைந்து சென்றாள்‌. 


முளிதயிர்‌ கலந்த முல்லைமுகைநிகர்‌ புழுங்கல்‌ அன்னம்‌ 
களிதரு கடுகு, பச்சைக்கரியவேப்பிலை மெல்‌இஞ்சி 
அளியகுய்ப்‌ புகையளாவி அமைத்து ஒருபொற்கலத்தினேந்திப்‌ 
புளிவிரவிஇஞ்சியாதி பொருந்து பல்‌ ஊறுகாயும்‌ 


11 திருஷல்லை 


எவரும்‌ வாயூறி வாஞ்சித்திடஅமை நறுநீர்மோரும்‌ 
துவர்படூகாயும்‌ தூயவெள்ளிலைச்‌ சுருளும்‌ மற்றைக்‌ 
கவலருமேலஞ்‌ சாதிக்காய்முதற்பலவுங்‌ கொண்டு 

புவனமுற்று உயிர்த்தாள்‌ வைகும்‌ புனற்‌ செழுங்கழனி சார்ந்தாள்‌ 


மன்னுயிர்கட்கெல்லாம்‌ தாயாகிய அரதனவல்லி வடிவிலிருந்த 
கள்வியாகிய அன்னை சுதன்மையைக்‌ கண்டதும்‌, அன்னாய்‌ ! யான்‌ 
பசியால்‌ நொந்தேன்‌. இத்துணைப்பொழுது தாழ்ந்தததன்னை ? என்று 
கேட்கச்‌ சுதன்மையும்‌ புத்தமுது அனையாய்‌ ! வேலை காரணமாகச்‌ 
சற்றுத்‌ தாமதமாகிவிட்டது. ஆயினும்‌ விரைந்துவந்தேன்‌. நின்பசி 
தணியுமாறு நான்‌ கொண்டு வந்த இவ்வன்னத்தைப்‌ புசிப்பாயாக 
என்று அன்பு மீதூர, தாமரையிலை பறித்து, நல்ல ஊறுகாய்களுடன்‌ 
அத்தயிரன்னத்தைப்‌ பரிமாறினாள்‌. அன்னையும்‌ சுதன்மையின்‌ 
கையால்‌ தாமரையிலையில்‌ பரிமாறப்பட்ட தயிரன்னத்தை, வயலின்‌ 
வரப்பில்‌ அமர்ந்து மிகுந்த விருப்போடு ருசித்து உண்டாள்‌. அன்னாய்‌! 
இது சுவையுடையது. தயிர்‌ அன்னத்திற்குத்‌ தொட்டுக்‌ கொள்ள நீ 
கொண்டுவந்த ஊறுகாய்களும்‌ மணக்கும்‌. நன்கு பதத்தோடு 
அமைந்த இவ்வமுது தின்னத்‌ தெவிட்டாததாகும்‌. இன்னும்‌ எனக்கு 
உணவு படைத்திடூதி என்றெல்லாம்‌ எசொல்லிக்‌எகாண்டே 
உணவருந்தினாள்‌. 


இது சுவையுடையது அன்னாய்‌ ; இது தொடூகையும்‌ மணக்கும்‌ 
இது பதத்து அமைந்திருந்தது ; இது தீனத்‌தெவிட்டாதாகும்‌ 

இது கொணர்ந்தவர்‌ யார்‌ சொற்றி ; இது படைத்திடூதி யின்னும்‌ 
இது நயம்‌ எனச்‌ சொற்று உண்டாள்‌ யாவர்க்கும்‌ ஊட்டூஞ்‌ செல்வி 


- தொடரும்‌... 


12 திருஷல்லை 


கோவிலூர்‌ ஆதீன கரத்தர்கண்‌ வரலாறு 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீணவன்‌ தொடர்ச்சி 
பன்னிரண்டாவது ஆதீனகர்த்தர்‌ 
சீர்‌ வளர்‌ கீர்‌ நாச்சியப்ப ஞான தேசிகர்‌ 
காரைக்குடியில்‌ வாழ்ந்த பிள்ளையார்‌ பட்டிக்‌ கோவிலைச்‌ 
சார்ந்த முத்துராமலிங்க ஆண்டவர்‌ மரபில்‌ அவருடைய ஆறாம்‌ 
தலைமுறைப்‌ பேரனாக அவதரித்தவர்‌ நமது நாச்சியப்பர்‌. உலக 
வரைபடத்தில்‌ கோவிலூரை உச்சியில்‌ வைத்தவர்‌. உலக நாடுகள்‌ 
பலவற்றையும்‌ சுற்றி வந்தவர்‌. 


இவர்‌ சொந்த ஊர்‌ காரைக்குடி ஆயினும்‌ பிறந்த ஊர்‌ மானகிரி. 
29.05.1929 ஆம்‌ ஆண்டு பிறந்தார்‌. மானகீரித்‌ திண்ணைப்‌ 
பள்ளியிலும்‌ பின்னர்க்‌ காரைக்குடி மீ.சு. உயர்நிலைப்‌ பள்ளியிலும்‌ 
பயின்றார்‌. பின்‌ எசன்னை அடையாறு பெசண்ட்‌ அம்மையார்‌ 
நினைவுப்‌ பள்ளியில்‌ பள்ளி இறுதித்‌ தேர்வை முடித்தார்‌. இண்டர்‌ மீடியட்‌ 
படிப்பை மாநீலக்‌ கல்லூரியில்‌ முடித்தார்‌. 


வையகம்‌ போற்றுமாறு விளங்கிய கலாச்சேத்தீரா 
நிறுவனத்தை 1935 முதல்‌ தொடங்கி நடத்தி வந்த அன்னை ருக்மணி 
அருண்டேல்‌ அவர்களின்‌ ஆதரவில்‌ பள்ளிப்‌ படிப்பையும்‌ முடித்த 
நாச்சியப்பர்‌ மேலை நாடுகள்‌ பலவற்றிற்கும்‌ சென்று அச்சுக்‌ 
கலையிலும்‌ புகைப்படக்‌ கலையிலும்‌ திறமை பெற்று விளங்கினார்‌. 
நிழற்படக்‌ கலையை 1957 இல்‌ நீயூயார்க்‌ நகரில்‌ கற்றபின்‌ உலகப்புகழ்‌ 
வாய்ந்த கோடாக்‌ கம்பெனியில்‌ பணியாற்றினார்‌. ஜெர்மனியிலும்‌ 
'இலண்டனிலும்‌ நீழற்பட நுட்பங்களைக்‌ கற்றார்‌. இலண்டன்‌ டெட்ராய்ட்‌ 
நியூயார்க்‌ ஆகிய நகரங்களில்‌ அரங்க ஒளியமைப்பு மேடைக்கலை 
ஆகியவற்றைக்‌ கற்றார்‌. 


தம்‌ வளர்ச்சிக்கு உதவிய அருண்டேல்‌ அம்மையாரிடம்‌ 
1994இல்‌ நேர்முக உதவியாளராகச்‌ சேர்ந்தார்‌. மாண்டிசோரி 
அம்மையாரின்‌ குழந்தைக்‌ கல்வித்‌ தீட்டங்களுக்கான நூல்களை 


13 திருரல்லை 


1946 முதல்‌ வெளியிடத்‌ தொடங்கினார்‌. 1947 இல்‌ கலாச்சேத்தீராவில்‌ 
அரங்க நிர்வாகியாகப்‌ பொறுப்பேற்றார்‌. ஒளியமைப்பில்‌ புதுமை 
செய்து காட்டினார்‌. தம்முடைய 30 ஆம்‌ வயதில்‌ அதாவது 1953 இல்‌ 
வண்ணப்‌ புகைப்படங்கள்‌ தொடர்பான சோதனைச்சாலை ஒன்றை 
உருவாக்கிப்‌ புகைப்படத்தோடு விளம்பரக்‌ கலை வளர உதவினார்‌. 
அவர்‌ கலாச்சேத்திராவில்‌ பெரும்பணி ஆற்றிய காலம்‌ 1955 முதல்‌ 
1972 முடிய ஆகும்‌. உலகம்‌ முழுமையும்‌ சுற்றிக்‌ கலைப்பணி ஆற்றிய 
அருண்டேல்‌ அம்மையார்‌ குழுவின்‌ மேடை நீர்வாகியாகவும்‌ பயண 
அமைப்பாளராகவும்‌ பணியாற்றிக்‌ கீழக்கு ஐரோப்பா கம்போடியா 
ஜாவா இந்தோனேஷியா பெல்ஜியம்‌ இத்தாலி சுவிட்சர்லாந்து முதலிய 
உலக நாடுகள்‌ பலவற்றையும்‌ வலம்‌ வந்தார்‌. 


இவ்வாறு அவர்‌ திறமையால்‌ சேர்த்த செல்வமும்‌ புகழும்‌ 
அதிகம்‌. இத்தகைய ஒருவரைத்‌ தான்‌ அருளாட்சி செய்யும்‌ இடமான 
கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ தலைமைப்‌ பதவியில்‌ அமர்த்தக்‌ கருதிய 
அன்னை தீருநெல்லை அவரை ஞான மார்க்கத்தில்‌ செலுத்த 
நீனைத்தாள்‌. பெருஞ்சித்தராக விளங்கிய பன்றிமலை சுவாமிகளும்‌ 
அதற்கு வழி காட்டினார்‌. 1975 ஆம்‌ ஆண்டில்‌ காஞ்சி மாமுனிவரிடம்‌ 
அறிமுகப்‌ படூத்திய பொழுது அவர்‌ இவரை நோக்கி நீ நகரத்தார்‌ 
இல்லையோ கோவிலூரார்‌ குடும்பம்‌ என்கிறாய்‌. கோவிலூர்‌ மடத்துடன்‌ 
சம்பந்தம்‌ வைத்துக்‌ கொள்‌ என்று சொன்ன வாக்கு 20 ஆண்டுகளில்‌ 
உண்மை ஆனது. ஆண்டவர்‌ மரபில்‌ வந்தவர்‌ ஆனதால்‌ மடாலயத்தின்‌ 
பிரமசபையில்‌ அவரே ஆண்டவராக அமரும்‌ பேறு கிட்டியது. 


காரைக்குடி கோவிலூரார்‌ வீட்டைச்‌ சார்ந்த சிதம்பரம்‌ 
செட்டியார்‌ சீதாலெட்சுமி ஆச்சியின்‌ மகனாகப்‌ பிறந்த நாச்சியப்பர்‌ 
நாச்சியப்ப ஞான தேசிகர்‌ ஆனார்‌. அவர்‌ பீடாதீபதியான ஆண்டு 
1995 ஆம்‌ஆண்டு கலைத்‌ திங்கள்‌ 14 ஆம்‌ நாள்‌. 
அருட்‌செல்வத்தையும்‌ பொருட்‌செல்வத்தையும்‌ ஒருங்கே பற்ற 
நாச்சியப்பர்‌ அவற்றைக்‌ கொண்டு பலநற்பணிகளைச்‌ செய்யத்‌ 
திருவுளம்‌ கொண்டார்‌. முதன்‌ முதலில்‌ குழந்தைகளுக்கான 


14 திருஷல்லை 


மழலையர்‌ பள்ளியை உருவாக்கினார்‌. சிறு குழந்தைகள்‌ 
நல்லவர்களாக வளர்ந்தால்தான்‌ எதிர்காலச்‌ சமுதாயம்‌ நல்வழிச்‌ 
செல்லும்‌ என்பதை உணர்ந்த நாச்சியப்பர்‌ குழந்தைகளுக்கான 
கல்விக்‌ கூடத்தை உருவாக்கினார்‌. சனாதன தர்மமே அனைத்திற்கும்‌ 
அடிப்படை என்பதை நன்றாக உணர்ந்திருந்த நாச்சியப்ப சுவாமிகள்‌ 
அறங்கள்‌ வளர வேண்டும்‌ அத்துடன்‌ கோவிலும்‌ கோவிலைச்‌ சார்ந்த 
கலைகளும்‌ வளர வேண்டுமென நினைத்தார்கள்‌. 


முதலில்‌ அவர்கள்‌ தவில்‌ நாதஸ்வரக்‌ கல்லூரி சிற்பக்‌ கல்லூரி 
தேர்வாகனக்‌ கல்லூரி திருமுறைக்‌ கல்லூரி ஆகியவற்றைத்‌ 
தொடங்கினார்கள்‌. உணவு உடை உறையுள்‌ ஆகீயன இலவசமாக 
வழங்கப்‌ பட்டன. அதில்‌ பயின்ற பல மாணவர்கள்‌ இன்று புகழ்‌ பெற்ற 


நாதஸ்வரக்‌ கலைஞர்களாக விளங்குகின்றனர்‌. 


தம்முடைய அருளாட்சிக்‌ காலத்தில்‌ கோவிலூரைச்‌ சார்ந்த 
அனைத்து மடங்களையும்‌ கோவில்களையும்‌ சீர்‌ செய்ய எண்ணினார்‌. 
கோவலூரைச சார்ந்த அனைத்து மடங்களும்‌ தற்சார்புடையதாகத்‌ 
தன்‌ .எசொாந்த முயற்சியில்‌ நிலைத்து நிற்க வேண்டுமென நினைத்து 
அதற்கான முயற்சிகளில்‌ ஈடூபடலானார்‌. 


திருவண்ணாமலை - ஈசான்ய மடம்‌ 

திருவண்ணாமலை ஈசான்ய ஞான தேசிக சுவாமிகளின்‌ சீவ 
சமாதியைப்‌ புதுப்பித்தார்‌. நிகழ்ந்த ஆண்டு 1997. அச்சமாதியின்‌ முன்‌ 
மண்டபத்தைக்‌ கான்கிரீட்‌ தளமாக அமைத்துத்‌ திருக்குட முழுக்கு 
நடத்திய ஆண்டு 2011. 


ககோ.ஆ.எபா.மடம்‌ - பொருள்‌ வைத்த சேரி 

சிக்கலை ஒட்டி இருக்கின்ற கோவிலூர்‌ ஆதீனத்தைச்‌ சார்ந்த 
பொருள்‌ வைத்த சேரி மடம்‌ 2002 இல்‌ புதுப்பிக்கப்‌ பட்டது. 
ஆண்டவரின்‌ குருநாதராகிய உகந்தலிங்க தேசிகரின்‌ சமாதி 
ஆலயமும்‌ புதுப்பிக்கப்‌ பெற்று அங்குள்ள அருள்மிகு செளந்தர வல்லி 


15 திருஷல்லை 


உடனாய சுவர்ணபுரீஸ்வரர்‌ ஆலயம்‌ ஏறக்குறைய 15 இலட்சம்‌ ரூபாய்‌ 
செலவில்‌ புதுப்பிக்கப்‌ பெற்று 2002 ஆம்‌ ஆண்டு கன்‌ திங்கள்‌ 5 ஆம்‌ 
நாள்‌ திருக்குட நீராட்டூச்‌ செய்து வைக்கப்‌ பெற்றது. 


கோவிலூர்‌ ஆதீனம்‌. வீரசேகர ஞான தேசிகர்‌ மடாலயம்‌ - 
திருக்களர்‌. 

திருக்களர்‌ மடாலயத்தின்‌ பொறுப்பில்‌ உள்ள மருதவனம்‌ 
அருள்மிகு பாலாம்பாள்‌ உடனாய மருதவனேசுவரர்‌ ஆலயம்‌ சுமார்‌ 1௦ 
இலட்சம்‌ ரூபாய்‌ செலவில்‌ புதுப்பிக்கப்‌ பற்றுப்‌ புதிய துர்க்கை 
சந்நீதியுடன்‌ 20.01.2004இல்‌ திருக்குட நீராட்டுச்‌ செய்யப்‌ பெற்றது. 


அதே ஆண்டு மேத்திங்கள்‌ கோவிலூர்‌ ஆதீனத்தின்‌ ஐந்தாம்‌ 
பட்டம்‌ வீரசேகர ஞான சுவாமிகளின்‌ சமாதி ஆலயம்‌ புதுப்பிக்கப்‌ பெற்று 
மே 24இல்‌ ரூபாய்‌ 5 இலட்சம்‌ செலவில்‌ புதுப்பிக்கப்‌ பபற்றுத்‌ திருக்குட 
நீராட்டு விழா நடைபெற்றது. 


கோவிலூர்‌ சிதம்பர வாமி மடம்‌ - சிதம்பரம்‌ 

24.04.2005இல்‌ மேற்படி மடம்‌ ரூபாய்‌ ௧ இலட்சம்‌ செலவில்‌ 
திருப்பணி செய்யப்‌ பற்றது. சுவர்ச்‌ சித்திரங்கள்‌ புதுப்பிக்கப்‌ பெற்றுத்‌ 
திருக்குட நீராட்டு நடைபெற்றது. 


மேட்டுப்பாளையம்‌ ௪பாபதி ௬வாமிகள்‌ மடம்‌ 

திருவண்ணாமலை - மேட்டூப்பாளையம்‌ சபாபதி சுவாமிகள்‌ 
மடத்தில்‌ சபாபதி சுவாமிகளின்‌. சமாதி ஆலயம்‌ திருப்பணி செய்யப்‌ 
பெற்று அதற்கு, கான்கிரீட்‌ முன்‌ மண்டபம்‌ கட்டி 08.06.2006 இல்‌ 
திருக்குட நீராட்டுச்‌ செய்யப்‌ பெற்றது. 


௧கா.சித.மடம்‌ , எறும்பூர்‌ 

ஸ்ரீ தத்துவராய சுவாமிகளின்‌ சமாதி ஆலயம்‌ சுமார்‌ 28 இலட்ச 
ரூபாய்‌ செலவில்‌ புதிய இராசகோபுரத்‌ திருப்பணியுடன்‌ 04.05.2007 
இல்‌ திருக்குட நீராட்டூச்‌ செய்யப்பெற்றது. 


16 திருஷல்லை 


திருக்களர்‌ பாரிசாதவனேஸ்வரர்‌ திருக்கோயில்‌ 

திருஞான சம்பந்தரின்‌ பாடல்‌ பெற்ற திருத்தலம்‌ திருக்களர்‌. 
இங்குள்ள அருள்மிகு அமிர்தவல்லி உடனாய பாரிசாதவனேஸ்வரர்‌ 
திருக்கோயில்‌ திருப்பணிகளில்‌ பெரும்பாலான பணிகள்‌ நாச்சியப்ப 
சுவாமிகளின்‌ பொருளுதவியாலும்‌ இராசகோபுரத்‌ திருப்பணி 
கோவைத்‌ திருப்பணிச்‌ செம்மல்‌ திரு.வசந்தகுமார்‌ அவர்களின்‌ 
பொருளுதவியாலும்‌ இந்துசமய அறநிலையத்‌ துறையின்‌ 
உதவியாலும்‌ செய்யப்‌ பெற்று ஏறக்குறைய 20 இலட்சம்‌ செலவில்‌ 
14.07.2008 அன்று திருக்குட நீராட்டு விழா நடைபெற்றது. 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ அதிட்டானம்‌ 

பல்லாண்டுகள்‌ கழித்து அதாவது 9ஆம்‌ பட்டம்‌ இராமநாத 
தேசிகரின்‌ ஆட்சிக்‌ காலத்திற்குப்‌ பினீ£12 ஆம்‌ ஆதீன கர்த்தராகப்‌ 
பொறுப்பேற்ற சீர்‌ வளர்‌ சீர்‌ நாச்சியப்ப ஞான தேசிகர்‌ காலத்தில்‌ தான்‌ 
ஆண்டவரின்‌: அதிட்டானக்‌ கோயில்‌ புதுப்பிக்கப்‌ எற்றுக்‌ குடநீராட்டூ 
விழாவும்‌ நடைபெற்றது. திருக்குட நீராட்டு நடைபெற்ற நாள்‌ விகுருதி 
ஆண்டு ஆனித்‌ திங்கள்‌ 9ஆம்‌ நாள்‌ (29.08.2010. 


கோனிலூர்‌ - திருநல்லை உடனமர்‌ எகாற்றவாளீசர்‌ 
திருக்கோயில்‌ 

ஆண்டவர்‌ செய்து வைத்த குடநீராட்டு விழாவிற்குப்‌ பின்னர்‌ 
ஐந்தாம்‌ ஆதீனகர்த்தரான சீர்‌ வளர்‌ சீர்‌ வீரசேகர ஞான தேசிக 
சுவாமிகள்‌ அருளாட்சியில்‌ இக்கோவிலின்‌ திருக்குட நீராட்டு விழா 
சிறப்புடன்‌ நடந்தேறியது. அதன்பின்‌ ஆவது ஆதீனகர்த்தரான 
சீர்‌ வளர்‌ சீர்‌ இராமநாத ஞான தேசிகர்‌ காலத்தில்‌ சிறப்பாக 
நடந்தேறியது. இவை எல்லாம்‌ நகரத்தார்‌ மூலம்‌ திருப்பணிக்குமு 
அமைக்கப்‌ பெற்றுச்‌ சிறப்புற நடந்தேறின. 12 ஆம்‌ ஆதீன கர்த்தராகப்‌ 
பொறுப்பேற்ற சீர்‌ வளர்‌ சீர்‌ நாச்சியப்ப ஞான தேசிகர்‌ காலத்தில்‌ 
சுவாமிகள்‌ மடாலயத்தின்‌ மூலம்‌ யாரிடமும்‌ நன்கொடை பெறாது 
ஆனித்‌ திங்கள்‌ 10 ஆம்‌ நாள்‌ (24.06.2010) அன்று திருக்குட நீராட்டூ 
விழா மிகச்‌ சிறப்பாக நடைபெற்றது. 


17 திருஷல்லை 


திருத்தேர்‌ எசய்தமை : 

ஆண்டவர்‌ காலத்தில்‌ கோவிலுக்கென்று ஒரு திருத்தேர்‌ 
செய்யப்பட்டது. ஏழாவது பட்டமான மகாதேவ சுவாமி காலத்தில்‌ ஏதோ 
ஒரு காரணத்தினால்‌ ஆடிப்பூரத்‌ திருவிழாவும்‌ தேரோட்டமும்‌ நீன்று 
போனது. அதனால்‌ தேரும்‌ சிதிலமடைந்து போனது. நாச்சியப்ப 
சுவாமிகள்‌ காலத்தில்‌ முன்னர்‌ நின்று போன ஆடிப்பூரத்‌ திருவிழா 
மீண்டும்‌ நடைபெறத்‌ தொடங்கியது. தேருக்குப்‌ பதில்‌ சப்பரம்‌ 
பயன்படுத்தப்‌ பெற்றது. இதுகண்ட சுவாமிகள்‌ ரூபாய்‌ 40 இலட்சம்‌ 
செவைழித்து அழகான புதிய தேரான்றைத்‌ தன்‌ சொந்தச்‌ செலவில்‌ 
செய்து கோவிலுக்கு வழங்கினார்கள்‌. அதுபோலக்‌ கோவிலூர்‌ 
மடாலயத்தைச்‌ சார்ந்த திருக்களர்‌ அருள்மிகு பாரிசாதவனேசுவரர்‌ 
கோவிலுக்கும்‌ தேர்‌ செய்யும்‌ திருப்பணியைத்‌ தொடங்கினார்கள்‌. 


நாயனார்‌ குருபூசை 

பெரியபுராண நாயன்மார்‌ அறுபத்து மூவரில்‌ ஐவர்‌ நகரத்தார்‌ 
மரபினர்‌. இயற்பகை நாயனார்‌, மூர்த்தி நாயனார்‌, காரைக்கால்‌ 
அம்மையார்‌, அமர்நீதி போன்றோர்‌ வணிகப்‌ பெருமக்கள்‌. இவர்கள்‌ 
முத்தி அடைந்த ஊர்களில்‌ அன்னதானம்‌ செய்துவர வைப்புத்‌ 
தொகையை வைத்து நடத்திவரச்‌ செய்தார்கள்‌. அது இன்றளவும்‌ 
நன்றாக நடைபெற்று வருகிறது. 


திருமுறைப்‌ பணி : 

பன்னிரு திருமுறைகளையும்‌ வளர்க்க எண்ணிய சுவாமிகள்‌ 
தேவாரப்‌ பாடசாலைகளை அங்கங்கே தொடங்கினார்கள்‌. 
வேதங்களையும்‌ வளர்க்க எண்ணிய சுவாமிகள்‌ பற்பல ஊர்களிலும்‌ 
உள்ள அதாவது மதுரை மயிலாடுதுறை காரைக்கால்‌ போன்ற 
பத்துக்கும்‌ மேற்பட்ட வேத பாடசாலைகளுக்குப்‌ பொருளுதளி 
செய்துவரும்‌ ஏற்பாட்டைத்‌ தொடங்கினார்கள்‌. இதற்காக மாதம்‌ 
தோறும்‌ ஒரு இலட்சம்‌ ரூபாய்க்கு மேல்‌ மடத்திலிருந்து கொடுக்கப்பட்டு 
வருகிறது. 


18 திருஷல்லை 


சமுதாயப்‌ பணிகள்‌ 

மக்களின்‌ பிணி போக்கும்‌ வகையில்‌ இலவசச்‌ சித்த 
மருத்துவமனையைத்‌ தொடங்கினார்கள்‌. நகரத்தார்‌ அறநிலை என்ற 
அமைப்பின்‌ மூலம்‌ ஆண்டூ தோறும்‌ சுமார்‌ 60 இலட்ச ரூபாய்‌ வரை 
வட்டியில்லாக்‌ கடனாகக்‌ கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 
மாணவர்களுக்குக்‌ கல்விக்‌ கடன்‌ வழங்கப்பட்டு வருகிறது. 1995இல்‌ 
இருந்து ரூ. 10௦ இல்‌ இருந்து தொடங்கித்‌ தற்பொழுது ரூ.500 வரை 
முதியோர்‌ உதவித்‌ தொகையாக அளித்து வர ஏற்பாடூ 
செய்துள்ளார்கள்‌. பண்கள்‌ அறவாழ்வுக்காக ஒரு அறநீலை 
தொடங்கப்‌ பெற்று மாதந்தோறும்‌ 25 பெண்களுக்கு ரூ.5000 வீதம்‌ 
2002 ஆம்‌ ஆண்டு முதல்‌ ஒவ்வொரு மாதமும்‌ ஒன்றேகால்‌ இலட்ச 
ரூபாய்‌ அளிக்கப்‌ பெற்று வருகிறது. 


ஆலக்கியப்‌ பணிகள்‌ 

பொது மக்களும்‌ படித்துப்‌ பயன்‌ பெறும வகையில்‌ சங்க 
இலக்கியங்களை மக்கள்‌ பதீப்பாகக்‌ கொண்டு வந்தார்கள்‌. 
அப்‌ பொழுது இந்தியக்‌ குடியரசுத்‌ தலைவராக இருந்த மேதகு 
அப்துல்கலாம்‌ அவர்களைக்‌ கொண்டு வெளிவரச்‌ செய்தார்கள்‌. 
அவர்களை மடத்திற்கும்‌ வருகை தரச்‌ செய்தார்கள்‌. திருமந்திரத்தைச்‌ 
செம்பதிப்பாக வெளியிட்டார்கள்‌. 
1998இல்‌ சிலப்பதிகாரக்‌ கருத்தரங்கம்‌ 
2003இல்‌ திருக்குறள்‌ கருத்தரங்கம்‌ 
2009இல்‌ தொல்காப்பியர்‌ கால ஆய்வரங்கு 


கல்விப்பணியில்‌ கோவிலூர்‌ மடம்‌ 

உலகம்‌ முழுமையும்‌ மாண்டிசோரிக்‌ கல்வி பரவிட வழி 
செய்தார்‌. அதற்கான நூல்களையும்‌ வெளியிட்டார்‌. வேதாந்த 
பாடங்களாக இருந்துவரும்‌ 14 நூல்களையும்‌ மறுபதிப்புச்‌ செய்யும்‌ 
முயற்சியை மேற்கொண்டார்‌. அறுபான்‌ மும்மை நாயன்மார்‌ வரலாறு 
ஆழ்வார்கள்‌ வரலாறு தீருவிளையாடற்‌ புராணம்‌ முதலியவற்றை 
எளிய முறையில்‌ ஆங்கிலத்தில்‌ வெளியிட்டார்‌. 


19 திருஷல்லை 


சீர்‌ வளர்‌ சீர்‌ நாச்சியப்ப சுவாமிகள்‌ பட்டமேற்ற ஆண்டான 
1995இல்‌ மாண்டிசோரிப்‌ பள்ளியையும்‌ தொடக்கப்‌ பள்ளி ஒன்றையும்‌ 
தொடங்கினார்கள்‌. இது படிப்படியாக வளர்ந்து இன்று 600 
மாணவர்களுக்கு மேல்‌ பயின்று வருகின்றனர்‌. 


கோவில்‌ சார்ந்த கலைகள்‌ 

தமிழகப்‌ பாரம்பரியக்‌ கலைகள்‌ அழிந்து வருவதையும்‌ அதை 
நடத்தும்‌ கலைஞர்கள்‌ நலிவையும்‌ கண்டு அதனைத்‌ தடுக்க எண்ணி 
நாதஸ்வரம்‌ தவில்‌ வேதாகமம்‌ கோயில்‌ அமைப்பு கல்‌ ஐம்‌எபான்‌ 
சிற்பக்‌ கலைகள்‌ தேர்‌ வாகனக்‌ கலை முதலானவற்றை உண்டி 
உறைவிடம்‌ உணவு முதலியன இலவசமாகத்‌ தந்து அக்கலைகளைச்‌ 
சொல்லித்‌ தரச்‌ செய்தார்‌. இக்கலைகளைக்‌ கற்று முடித்த ஏராளமான 
மாணவர்கள்‌ இன்று நல்ல வருமானத்துடன்‌ பேரும்‌ புகழும்‌ 
பெற்றுள்ளார்கள்‌. 
மரபுவழிக்‌ கல்வி - உடற்பயிற்சிக்‌ கல்வாரி 

தேசிய ஆசிரியர்‌ பயிற்சிக்‌ கல்லூரிகளின்‌ ஒதன்னகக்‌ 
கூட்டமைப்பின்‌ அனுமதியும்‌ தமிழக அரசின்‌ அங்கீகாரமும்‌ தமிழ்நாடு 
உடற்பயிற்சிக்‌ கல்லூரியின்‌ இணைப்பும்‌ பெற்றுக்‌ கோவிலூர்‌ 
ஆண்டவர்‌ உடற்பயிற்சிக்‌ கல்லூரி தொடங்கப்‌ பற்றது. விளையாட்டுத்‌ 
திடல்களும்‌ அதற்கான கட்டிடங்களையும்‌ உள்ளடக்கிய 12.5 ஏக்கர்‌ 
நிலப்பரப்பு இதற்கென ஒதுக்கப்‌ பட்டுள்ளது. 16 விதமான உடற்பயிற்சிக்‌ 
களமும்‌ 400 மீட்டர்‌ ஓடுகளமும்‌ உள்ளன. இளநிலைப்‌ பட்டப்‌ படிப்புடன்‌ 
தொடங்கிய கல்லூரி 2008ஆம்‌ ஆண்டில்‌ எம்‌.பி.எட்‌. பட்டப்படிப்பைத்‌ 
தொடங்க அனுமதி பெற்றது. 2009இல்‌ முனைவர்‌ பட்ட வகுப்பிற்கான 
அனுமதீயைப்‌ பெற்றது. 
நாச்சியப்ப ௬வாமிகள்‌ நுண்கலைக்‌ கல்லூரி 

மத்திய மாநீல அரசுகளின்‌ அனுமதி பெற்று நாச்சியப்ப 
சுவாமிகள்‌ பாலிடெக்னிக்‌ கல்லூரி தொடங்கப்‌ பெற்றது. 


மெக்கானிக்கல்‌, சிவில்‌, எலெக்ட்ரிக்கல்‌ அண்டு எலெக்ட்ரானிக்கல்‌, 


20 திருணல்லை 


எலெக்ட்ரானிக்ஸ்‌ அண்ட்‌ கம்யூனிக்கேஷன்‌ ஆகிய பிரிவுகள்‌ உள்ளன. 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ எமட்ரிக்குகலஷன்‌ பள்ளி 

2010ஆம்‌ ஆண்டூ கன்‌ மாதம்‌ 8ஆம்‌ நாள்‌ 5 ஏக்கர்‌ 
நிலப்பரப்பில்‌ தமிழ்நாடு அரசின்‌ அனுமதியோட அனைத்து 
வசதிகளுடனும்‌ கோவிலூர்‌ ஆண்டவர்‌ மெட்ரிக்குலேஷன்‌ பள்ளி 


தொடங்கப்‌ பட்டது. 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ சமுதாயக்‌ கல்லூரி 

தமிழ்நாடு உடற்பயிற்சிப்‌ பல்கலைக்‌ கழகத்தின்‌ அனுமதியோடு 
17 வகையான பாடத்திட்டங்களுடன்‌ 2010ஆம்‌ ஆண்டில்‌ இச்சமுதாயக்‌ 
கல்லூரி தொடங்கப்பட்டது. 


புதிய மடாலயங்கள்‌ 

வடநாட்டிலுள்ள ரிஷிகேசம்‌ எசன்னை மேற்கு மாம்பலம்‌ 
உத்தரப்‌ பிரதேசத்தில்‌ உள்ள வாரணாசி மகாராஸ்டிராவிலுள்ள 
பண்டரிபுரம்‌ ஆகிய இடங்களில்‌ புதிய மடாலயங்களை நிறுவினார்‌. 


நிறைவுரை 

தமிழகத்திலுள்ள வேதாந்த மடங்களில்‌ சிறந்த மடமான 
கோவிலூர்‌ மடாலயம்‌ தவத்திரு நாச்சியப்ப சுவாமிகளால்‌ பேரும்‌ 
புகழும்‌ பெற்று விளங்குகிறது. தான்‌ ஈட்டிய கோடிக்கணக்கான 
பொருள்களை அறப்பணிகளுக்‌எகன்று அள்ளிக்‌ எகாடுத்தவர்‌ 
நாச்சியப்ப சுவாமிகள்‌. வாராது போல வந்த மாமணியாகிய நாச்சியப்ப 
சுவாமிகள்‌ 3.10.2011 அன்று புரட்டாசி மூல நட்சத்திரத்தில்‌ சித்தி 
பெற்றார்கள்‌. ஆண்டவரின்‌ அதிட்டான ஆலயத்தின்‌ வடகிழக்கு 
மூலையில்‌ சுவாமிகளின்‌ விருப்ப ஆவணத்தின்படி அவரது உடல்‌ 
சமாதியில்‌ வைக்கப்வபற்றது. அண்மையில்‌ சுவாமிகளின்‌ 
இரண்டாவது ஆண்டுக்‌ குருபூசை சிறப்புடன்‌ நடைபெற்றது. 


21 திருஷல்லை 


வேதாந்தக்‌ கலைச்‌ எ௪ாற்கள்‌ 
(தொகுப்பு : ராமஸ்வாமி, றாம.௪. வேதாந்த மாணவர்‌] 


வதாந்தக்‌ கலைச்‌ சொற்கள்‌ 
பிற்சேர்க்கை 


அக்கரம்‌ 

அசம்‌ ஜம்‌) 
அசார 

அஞ்சம்‌ 
அத்தமனம்‌ 
(அஸ்த்தமனம்‌) 
அதத்யா விருத்தி 


அதிக்ரமி 
அதீதம்‌ 
அந்தரம்‌ 
அநவத்தை 
அநவஸ்தா 
அநிச்சை 


அநிசம்‌ 
அநுக்ஞை 
அநுகத 
அபர 
அம்பரம்‌ 
அபிநிவேஷம்‌ 
அர்ச்சித்தல்‌ 
அவலம்பம்‌ 
ஆகரம்‌ 
ஆச்சியம்‌ 
ஆசரணை 


அழிவற்ற / மேலான 
பிறப்பற்ற 

அசையாத 

துறவு வகை / அன்னப்பறவை 


மறைவு 

அல்ல, அல்ல என) 
நீக்கியபின்‌ எஞ்சியது 
மீறி, கடந்து 
அப்பாற்பட்டூ / கடந்து 
வேறுபாடு 

முடிவற்ற தொடர்‌ 


தானாகவே நடப்பது / 
ஆசையின்மை 
எப்போதும்‌ 

அனுமதி 

நீங்காத 
நல்லதல்லாத 

ஆடை 

படிப்பு / விடாமுயற்சி 
சம்பாதித்தல்‌ / போற்றுதல்‌ 
பற்று / சார்தல்‌ 

வீடு / கவர்தல்‌ 

நெய்‌ 

வழிபாடு / (அநுசரி) 


திருரல்லை 


தீட்டு / அழுக்கு 
புகலிடம்‌ / பற்றுக்கோடு 
பனி 
பொறாமை 

உகபத்‌ (யுகபது ஒரேபோதில்‌ / ஒரு சேர 

உத்தரீயம்‌ மேல்துண்டு 

உபய இருவழி 

உபாங்கம்‌ துணை உறுப்பு 

உபாதி தேவையற்ற சேர்க்கை 

உபாதேய அடையும்‌ பொருள்‌ 

உற்பவ தோற்றம்‌ / பிறப்பு 

ககனம்‌ வானம்‌ 

கபாடம்‌ கதவு 

கமனம்‌ காற்று 

கீரம்‌ (ஷீரம்‌) பால்‌ 

குடீசகம்‌ ஒரே இடத்து இருப்பவன்‌ 

குதர்க்கம்‌ விண்பேச்சு / ( 
முறைகெட்ட பேச்சு 

கேதம்‌ துன்பம்‌ 

கோசகாரம்‌ பட்டுப்பூச்சி 

கெளணம்‌ முக்கியமற்றது 

சந்ததம்‌ எப்போதும்‌ 

சந்தயம்‌ ஐயம்‌ 

சந்தாபம்‌ பற்று 

சமீரணன்‌ (வாயூ / பிராணன்‌ 

சரை மூப்பு / சருகு 

சவணம்‌ (சிரவணம்‌ | கேட்டல்‌ 

சாலம்‌ ஜாலம்‌ கண்மறை 

சிந்து கடல்‌ 

சின்மயம்‌ முழுதும்‌ ஞானம்‌ 

சுதம்‌ அழிவு 

சுதன்‌ மகன்‌ 


23 திருஷல்லை 


சுபேச்சை 
சோபாதீகம்‌ 


சைசவம்‌ 
சைதன்யம்‌ 
த்தி 
தபநீயம்‌ 
தம்பனம்‌ 
தர்ப்பணம்‌ 
தவனம்‌ 


தனு 

தாணு 

தாந்தீ 
தாதராய்‌ 
திருஷ்டாந்தம்‌ 


திரோதம்‌ 
தீனன்‌ 

துரகம்‌ 
தூடணை தூஷணை 
நக்கரம்‌ 

நிகிலம்‌ 

நீசாதி ௫ஷாதி 
நீட்கள௫ஷ்களி 
நீடேதம்‌ 
நீரங்கிருதி 
நீரூபம்‌ 

நீவாத 

பயேதரீ 
பரார்த்த 
பரிபாகம்‌ 
பரியந்தம்‌ 
பவம்‌ 


24 


நல்விருப்பம்‌ 
தேவையற்றது உபாதி 
போலத்‌ தோன்றுவது 
குழந்தை / இளமை 
ஒளிமிக்க அறிவு 
தயிர்‌ 

பொன்‌ 

நீக்குதல்‌ / செயலிழப்பு 
கண்ணாடி 

துன்பம்‌ 

உடல்‌ 

மரக்கட்டை 
மனஅடக்கம்‌ 
ஒடுக்குபவாய்‌ 
எடூத்துக்காட்டூ 
மறைபட்ட 


| ஆற்றலற்றவன்‌ 


குதிரை 

நீந்தனை 
முதலை 

எல்லாம்‌ 

மாலை வெளிச்சம்‌ 
மாசற்ற 
விலக்குதல்‌ 
தற்பற்று இல்லாத 
வடிவமற்ற 
காற்று அற்ற 
பால்கடல்‌ 
பிறருக்காக 
செயல்கள்‌ 

முடிவு / எல்லை 
பிறப்பு / உலகு 


திருரல்லை 


பாடியம்‌ பாஷ்யம்‌ 
பிதிர்‌ 

பிரபை 

பிரமாதா 


பிராகபாவம்‌ 
புண்டரிகம்‌ 
மகம்‌ 
மச்சரம்‌ 
மிசிரம்‌ 
மாதுலன்‌ 
லேசாலேச 
யாதனை 
வாசாமகோசரன்‌ 
வாகியம்‌ 
வாதகம்‌ 
விகித 
விகிர்த 
விசிட்ட 
விசிரிம்பித்து 
வியாக்கிரம்‌ 
வியாப்பியம்‌ 
வியாமளம்‌ 
வியாளம்‌ 
வியோகம்‌ 
வெகூதஹம்‌ 


வேத்தியம்‌ 
வைகல்யம்‌ 


காற்று 

இலை 

பொருள்‌ (விடயம்‌ 
கண்ணீர்‌ 

முதல்‌ உரை 
முன்னோர்‌ 

ஒளி 


பாட்டன்‌ / பிரமாணங்களை 


அறிவோன்‌ 
மாயை 

தாமரை 

வேள்வி 
பொறாமை 
கலப்பு / சமம்‌ 
மாமன்‌ 
மிகச்சிறுபகுதி 
துன்பம்‌ 
வாக்கிற்கு எட்டாதவன்‌ 
வாகனம்‌ 
மாறுபாடூ 

நட்பு / விழுக்காடு 
பிரிவுபட்ட 
பெருமைக்குரிய 
வெளிப்பட்டு 

புலி 

அடங்கி 
மதியாமை 

பாம்பு 

இறப்பு / பிரிவு 
துறவு வகை 

பல இடம்‌ செல்பவன்‌ 
அறியப்படூவது 
குறைவு 


திருரல்லை 


கீழ்க்கண்ட வட கொற்களுக்கு, பாட நூலிலும்‌, பழகு 
தமிழினும்‌ எவவ்வேறு எபாருள்‌ எகாள்ளப்படுகிறது. 


அகண்ட 
அதிகாரி 
அதிர்ஷ்ட்டம்‌ 
அவகாசம்‌ 
அவஸ்தை 
அவதி 
அர்த்தம்‌ 
அவதாரம்‌ 
அகங்காரம்‌ 
ஆபாஸம்‌ 
உத்தேசம்‌ 
உத்தரம்‌ 
உதாசீனம்‌ 
கண்டம்‌ 
கர்மம்‌ 
கல்யாண்‌ 
காயம்‌ 
கிரகம்‌ 
கேவலம்‌ 
சதுர்‌ 


சம்சாரம்‌ 
சமயம்‌ 
சமுதாயம்‌ 
சாவதான 


சித்தி 


துண்டூபடாத அகலமான 
தகுதியுடையவன்‌ 
காணஇயலாத 


இடம்‌ கொடல்‌ 


கட்டுப்படூத்துபவன்‌ 
எதிர்பாராத வரவு 
கால இடைவெளி 


நீலை தொல்லை 
எல்லை / முடிவு விரைவு 
செல்வம்‌ சொற்பொருள்‌ 
இறங்குதல்‌ தெய்வப்பிறப்பு 
தற்பேணல்‌ ஆணவம்‌ 
பொய்‌ / சிதைவு அருவருப்பு 
குறிக்கோள்‌ ஏறத்தாழ 


விடை தாங்கு மரம்‌ 


கருதாமை மட்டம்‌ தட்டல்‌ 
கழுத்து நிலப்பிரிவு 
செயல்‌ வெட்கக்கேடு 
நற்பேறு திருமணம்‌ 
உடல்‌ புண்‌ 

வீடு வான்கோள்‌ 
மட்டும்‌ தரம்தாழ்ந்த 
நான்கு / புத்திக்‌ நாட்டியம்‌ 


கூர்மை 


உலகியல்‌ மனைவி 


நேரம்‌ மதம்‌ 
பொது குழு / சாதிப்‌ பிரிவு 
உன்னிப்பு மெதுவாக 


வீடுபேறு உறவினர்‌ 


26 திருஷல்லை 


. ட 
பாடப்‌ பொருள்‌ 


ஏதுமற்ற 
கடமை 
வெளிப்பாடு 
நீலை 

பெயர்‌ 
அழியாத 
இரண்டாவது 
/ துணை 
அமைதீயான 
விலங்கு 
சொல்‌ 
போற்றற்குரிய 
முதல்‌ ஆற்றல்‌ 
இனைத்து) 
அமுக்குககள்‌ 
தெளிவற்ற 
சிறு அளவு 
துறவி 

விருப்பு 
சேர்தல்‌ 
தொழில்‌ பிரிவு 
வாய்‌ 

பழம்‌ பிறப்புப்‌ 
பதிவுகள்‌ 
மாறுபாடு 
மாறக்கூடிய 
ஆய்வு 

கல்வி 

திரிபு 


27 


பழகு தமிழ்ப்‌ 
பயன்பாடு 


கெட்ட ஆவி 
ஈகை 

காட்சி 

நாள்‌ 
நெற்றிக்கோடு 
நாள்தோறும்‌ 
பொருட்டு 


மாடு 


காலடி 
ஏதுமற்ற 

அச்சம்‌ தருவது 
உடல்‌ கழிவு 
மீட்டும்‌ 
குறைந்த விலை 
மருந்து 
பொல்லாத ஆவி 
பாடுமுறை 
லாபம்‌ 

நிறம்‌ 

சொல்‌ 

மணம்‌ 


அழகற்ற 
குறும்பு 
கவலை 


பொழுது போக்கு 
மிகுதொல்லை 


திருரல்லை 


x 
HK 


x 
38 


5 


எண்ணத்தில்‌ முத்த 
வண்ணய்யுக்கள்‌ ஆயிறம்‌ 
வாழ்க்கை 
முனைவர்‌ மெ. மெய்யப்பன்‌ 


எப்படி வாழ வேண்டும்‌ என்று தெரிந்து கொள்ளும்‌ காலம்‌ வரும்‌ 
போது பெரும்பாலானோர்‌ தங்கள்‌ வாழ்க்கையின்‌ பெரும்‌ 
பகுதியைக்‌ கழித்து விடுகின்றனர்‌. இதில்‌ வேடிக்கை 
என்னஎவன்றால்‌ இன்னும்‌ வாழக்‌ காலம்‌ கொடுத்தாலும்‌ 
வாழ்க்கையைப்‌ புரிந்து கொள்வதே இல்லை. 

அறியாப்‌ பருவத்தில்‌ தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தும்‌ சில 
எண்ணங்கள்‌ அறியும்‌ பருவத்தில்‌ செயல்களாக 
வெளிப்படுவதற்கு மூல காரணமாக இருக்கின்றன. பின்‌ பிறக்கும்‌ 
செயல்கள்‌ நல்லனவாக இருக்க வேண்டுமானால்‌ முன்‌ 
தோன்றும்‌ எண்ணங்களும்‌ அப்படியே இருக்க வேண்டும்‌. 


நம்மோடு பிறந்து மடியும்‌ போது உடன்கட்டை ஏறும்‌ இந்த நான்‌ 
நிரந்தரமானதில்லை. நிரந்தரமில்லாத இந்த நானுக்கு 
மிகைப்பாடான முக்கியத்துவம்‌ கொடுக்க வேண்டியதில்லை. 
தனக்குக்‌ கிடைப்பது மற்றவனுக்குக்‌ கிடைக்கக்‌ கூடாது என்றும்‌, 
கிடைக்காதது கிடைக்கவே கூடாது என்றும்‌ நினைப்பவர்கள்‌ 
அதீகம்‌. 

அழிவைச்‌ செய்கின்றவனுக்கு அதன்‌ விளைவில்‌ ஒரு பங்கு 
எப்போதுமுண்டு. அவன்‌ பங்கு இறுதியில்‌ கிடைப்பதால்‌ அது 
அவனுக்கு முதலிலேயே தெரியாமல்‌ போய்‌ விடுகிறது. ஒருவன்‌ 
நன்மை செய்தால்‌ அதிலும்‌ அவனுக்கு ஒரு பங்கு கிடைக்கின்றது. 
அது அவனுக்கும்‌ தெரியாமல்‌ அவனுடைய முன்னேற்றத்திற்கு 
உதவுகிறது. 

ஒரு பல்புக்குள்‌ மின்சாரம்‌ சென்றால்‌ ஒளி வர வேண்டும்‌. ஒரு 
கம்பிக்குள்‌ மின்சாரம்‌ பாய்ந்தால்‌ வெப்பம்‌ தர வேண்டும்‌. ஒரு 


28 திருஷல்லை 


x 
39% 


312 


3 


38 


குழாய்க்குள்‌ நீர்‌ புகுந்தால்‌ மறு முனையில்‌ வெளியேற வேண்டும்‌. 
அதைப்‌ போல ஒருவரிடம்‌ சேரும்‌ செல்வமும்‌ மற்றவர்களுக்கும்‌ 
பயன்பட வேண்டும்‌. இயற்கையின்‌ இந்த நடைமுறையை மீறிச்‌ 
செயற்கையாக வாழ முடியும்‌ என்ற நம்பிக்கையைப்‌ 
பெரும்பாலானோர்‌ வளர்த்துக்‌ கொண்டிருப்பது அழிவுப்‌ 
பாதைக்குப்‌ பிள்ளையார்‌ சுழி போட்டதாகும்‌. 


நிறைவான நீரந்தரமான வளர்ச்சி என்பது உண்மையிலேயே 
நமது குறிக்கோளானால்‌ நாம்‌ ஒருவரை ஒருவர்‌ குற்றம்‌ காணும்‌ 
பழக்கத்தைக்‌ கை விட்டுவிட வேண்டும்‌. 

பயனுள்ள அனுபவங்களை மட்டும்‌ பிறருக்குச்‌ சொல்லுங்கள்‌. 
நீங்கள்‌ நினைப்பதெல்லாம்‌ உங்கள்‌ அனுபவமாகி விடாது 
என்பதையும்‌ மறந்து விடாதீர்கள்‌. 


தேவை இல்லாமல்‌ தனி மனிதர்களைத்‌ துதி பாடும்‌ பழக்கத்தை 
விட்உடாழிக்காதவரை நாம்‌ உறுதியான, உண்மையான, 
நேர்மையான, நியாயமான எல்லோருக்கும்‌ நலம்‌ பயக்கின்ற 
முன்னேற்றத்தை எட்டவே முடியாது. 

நாம்‌ பிறருக்காக எதையாவது செய்தால்‌ பிறரும்‌ நமக்காகத்‌ 
தியாகம்‌ செய்ய வேண்டும்‌ என்று நினைப்பார்கள்‌; ஒன்றைக்‌ 
கொடுக்க மனமின்றி அதைப்‌ பிறரிடமிருந்து பபற ஆசைப்படுவது 
எப்போதும்‌ எதிர்பார்த்த பலனை அளிப்பதில்லை. 

உணர்வுகள்‌ என்பது வாழ்க்கையை நாமாக அறிந்து கொள்ள 
உதவும்‌ ஒரு மெளன மொழி. 

வாழ்க்கைக்குப்‌ எபாழுதுபோக்குத்‌ தேவைதான்‌. ஆனால்‌ 
பொழுது போக்குகளே வாழ்க்கையாகிவிடாது. 

முயன்றால்‌ எதை வேண்டுமானாலும்‌ திரும்பப்‌ பெற்றுவிடலாம்‌. 
ஆனால்‌ காலத்தை இழந்து விட்டால்‌ அதை எவராலும்‌ தீரும்பப்‌ 
பெறவே முடியாது; எனவே காலத்தால்‌ செய்ய வேண்டிய 
கடமைகளைச்‌ செய்து முடிக்க வேண்டும்‌. 


29 திருஷல்லை 


டஅ 


அ 
38 


எல்லோருடைய நம்பிக்கையாக இருந்தாலும்‌ நம்முடைய 
நம்பிக்கையும்‌ அப்படியே இருக்க வேண்டும்‌ என்பதில்லை. 
அறிவுப்‌ பூர்வமில்லாத நம்பிக்கைகள்‌ பெரும்பாலும்‌ தவறான 
முடிவுகளையே மேற்கொள்ளத்‌ தூண்டுகிறது. 

நீ வாழ்வது என்பது உன்‌ சம்பந்தப்பட்ட விஷயம்‌. ஆனால்‌ 
சமுதாயத்தில்‌ வாழ்வது என்பது உன்னோடு மட்டுமே 
சம்பந்தப்பட்ட விஷயமில்லை; இதைப்‌ புரிந்து கொண்டு வாழ 
இயலாத போது சிக்கலும்‌ சறுக்கலும்‌ ஏற்படுகின்றன. 

ஒரு மரம்‌ ஒரு காலத்தில்‌ மட்டும்‌ உணவு உட்கொண்டு 
வளர்வதீல்லை. பூத்துக்‌ காய்ப்பதில்லை. பின்னர்‌ ஓய்வாக 
இருக்கலாம்‌ என்று நீனைத்து விரைவாகக்‌ செய்து முடிப்பதும்‌ 
இல்லை. மனிதனைத்‌ தவிர்த்த எல்லா உயிரினங்களும்‌ 
ஒவ்வொரு நிமிடமும்‌ வாழ்கின்றன; வாழ்வதற்காகவே பிறந்தவை 
போல நாமும்‌ அதைப்‌ பார்த்து வாழக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 
சில சமயங்களில்‌ அதிகமான பாதுகாப்புக்‌ கூட ஆபத்தாக 
முடியும்‌. குறைவான பாதுகாப்புக்‌ கூடப்‌ பாதுகாப்பாக அமையும்‌. 
மிகையும்‌ குறைவும்‌ என்றும்‌ எதிலும்‌ நிறைவைத்‌ தருவதில்லை. 
தேவையில்லாமல்‌ எதையாவது சேர்த்து வைத்துக்‌ கொண்டால்‌ 
அது வாழ்க்கைக்குத்‌ தேவையில்லாத சுமைதான்‌. அது 
பொருளாக இருந்தாலும்‌, எண்ணங்களாக இருந்தாலும்‌ 
சுமையே. பொருளைக்‌ கொடுத்து விடலாம்‌; ஆனால்‌ 


, எண்ணங்களை ஒருபோதும்‌ மனதிலிருந்து அழித்து விட 


முடியாது. அந்த வகையில்‌ எண்ணங்கள்‌ பொருளைக்‌ காட்டிலும்‌ 
கனமானவை. ஒரு முறை ஏற்றுக்‌ கொண்டுவிட்டால்‌ வாழ்க்கை 
முழுதும்‌ பாரம்தான்‌. 

வாழ்க்கை முழுத்‌ திருப்தி இல்லாததாக இருக்கிறது என்றால்‌ 
அதற்குக்‌ காரணம்‌ எப்படி வாழ வேண்டும்‌ என்று சிந்திப்பதை விட 
எப்படி வாழக்‌ கூடாது என்பது பற்றி அதிகம்‌ சிந்திப்பதே ஆகும்‌. 
பொதுவாக இப்படிச்‌ சிந்திக்கின்ற போது எதிரிடையான 


30 திரூுஷல்லை 


94 
TiS 


96 


39% 


எண்ணங்களே மனதில்‌ இடம்‌ பிடித்து விடுகின்றன. 


ஏதாவது சிறப்புத்‌ தகுதி இருந்தால்‌ வாழ்க்கையில்‌ வெற்றி 
பெறுவதற்குச்‌ சாதகமான சூழ்நிலையை வகுத்துக்‌ கொள்வது 
எளிதாகீன்றது. 


மனிதர்களில்‌ பெரும்பாலானோர்‌ பிறருடைய பலத்தை விட, 
பலவீனத்தையே அதிகம்‌ பயன்படுத்திக்‌ கொள்வதில்‌ 
விருப்பமுள்ளவர்களாக இருக்கின்றார்கள்‌. 


ஒருவருடைய மனதில்‌ ஏற்படுகின்ற விகார உணர்ச்சிகள்‌ எட்டும்‌ 
எல்லையைப்‌ பார்க்கும்‌ போது அச்சத்தின்‌ எல்லைக்கே செல்ல 
வேண்டியிருக்கிறது. 

சாதனையை எளிமையாக்கிக்‌ கொள்வது நம்மை நாமே 
ஏமாற்றிக்‌ கொள்வதாகும்‌. கடூமையாக்கிக்‌ கொள்வது 
முட்டாள்தனம்‌. அதை இயலுவதாக்கிக்‌ கொள்வதுதான்‌ 
புத்திசாலித்தனம்‌; வாழ்க்கைப்‌ பந்தயமும்‌ இதைப்‌ போலத்தான்‌. 
தொடர்ந்து ஓடிக்‌ கொண்டே இருப்பவனும்‌ ஓடாமல்‌ இருப்பவனும்‌ 
வாழ்க்கையை அனுபவிக்கத்‌ தெரியாதவர்கள்‌. 

காலையில்‌ விழித்‌ தெழுந்து பகல்‌ முழுதும்‌ வேலை செய்து இரவு 
தூங்கிவிடுகின்றோம்‌. இது நம்முடைய ஒரு நாள்‌ வாழ்க்கை. 
இயற்கையைப்‌ எபாறுத்த மட்டில்‌ இந்தச்‌ சுழற்சி முறையில்‌ 
மாற்றமில்லை. நம்முடைய யுக வாழ்க்கையும்‌ இப்படித்தான்‌ 
இருக்கிறது. பிறந்‌ தெழுந்து வாழ்க்கை முழுதும்‌ உயிர்வாழப்‌ 
போராடி இறுதியில்‌ இறந்து விடுகின்றோம்‌. இது நம்முடைய ஒரு 
பிறப்பின்‌ வாழ்க்கை; இதில்‌ இரவு என்பது இறப்பிற்கும்‌ அடுத்த 
பிறப்பிற்கும்‌ இடைப்பட்ட காலம்‌. 

தவறுகளைக்‌ கண்டு கொள்ளாவிட்டால்‌ தவறுகளே 
வாழ்க்கையாகி விடக்கூடும்‌. கவனிக்காது விட்டுவிட்டால்‌ நுண்‌ 
கிருமிகளைப்‌ போலப்‌ பல்கிப்‌ பெருகிவிடும்‌. 


- தொடரும்‌ 


31 திருஷநல்லை 


சிவ சுப்பிரமணிய சுவாமி 
கத்தர்‌ பீடம்‌ 


விலை ரூ. 12/- - வித்தியாசமான பத்திரிகை 


குறிக்கோள்‌ : ஆன்மிகம்‌, ஆரோக்கியம்‌, தத்துவம்‌, தன்னம்பிக்கை 
ஆறாவது ஆண்டில்‌ அடி எ௫த்து வைக்கும்‌ மாத இதம்‌ 


ஆண்டுச்‌ சந்தா ரூ. 150/- ஆயுள்‌ சந்தா ரூ.1200/- 
சந்தா சேர அன்புடன்‌ அழைக்கின்றோம்‌. 


தொடர்புக்கு : சித்தர்‌ பீடம்‌ 
“உடையம்மை இல்லம்‌”, 17-4-2-2,& ௭௪ட்டிய தரு, பாரதி நகர்‌ 
திருப்பத்தூர்‌ - 830 211. சிவகங்கை மாவட்டம்‌ 
போன்‌ : 98424 90447 
send2subvenk@gmail.com 


சித்தர்‌ பீடம்‌ ஆசிரியர்‌ சீத்தலைச்‌ சாத்தன்‌ நூல்கள்‌ : 


நூலகம்‌ என்பதும்‌ கோயில்தான்‌ 

(தினமணியில்‌ வெளிவந்த கட்டுரைகள்‌) . 28 
. உற்சாகம்‌ ஒரு டானிக்‌ (நனமணியில்‌ வெளி வந்த கட்டுரைகள்‌) . 65 
. தங்கச்‌ சுரங்கம்‌ மியுச்சுவல்‌ பண்டு குறித்த கட்டுரைகள்‌) . 50 
. நெஞ்சில்‌ நீலைத்தவர்கள்‌ (நேரில்‌ கண்ட பெருந்தகைகள்‌) . 65 
. எங்கிருந்தோ வந்தான்‌ மாதவத்தூர்‌ தல மகிமை) . 65 
. மனிதர்களைப்‌ படியுங்கள்‌ முதுரை வங்கி அனுபவங்கள்‌) . 45 
. அன்னதானச்‌ சித்தர்‌ ஐயாவின்‌ ஆசி உரைகள்‌ ஐம்பது 

(சித்தர்‌ பீடம்‌ இதழில்‌ வெளி வந்தவை) ரூ. 
. மனித வாழ்வுக்கு வேண்டிய நற்பேறுகள்‌ ஒன்பது 

தரிசிக்க வேண்டிய தீருத்தலங்கள்‌ ஒன்பது 


(பூஜை அறைக்கு ஏற்ற வண்ணப்‌ படங்களுடன்‌) 


தயாரிப்பில்‌ 
௨39 
“நகறத்தரர்‌ ' - அன்றும்‌, இன்றும்‌ , என்றும்‌ 
த. - ஆராய்ச்சி ஆவணம்‌ ; காலப்‌ வட்டகம்‌ 
இ டட 


கோவிலூர்‌ மடாலயம்‌ வெளியிடும்‌ 
சங்க ஒலக்கிய மக்கள்‌ பதிப்பு வரிசை 
ஒவ்வொரு நூலும்‌ கொண்டு கூட்டு, தெளிவுரை, துறை விளக்கம்‌, 
அருஞ்சொற்பொருள்‌, சிறப்பு விளக்கம்‌ ஆகியவற்றைக்‌ கொண்டுள்ளது. 


உரையாசிரியர்கள்‌ ரூ. பை 
பத்துப்பாட்டு - முனைவர்‌ ச.வே. சுப்பிரமணியன்‌ - 325.00 
குறுந்ததாகை - முனைவர்‌ தமிழண்ணல்‌ - 250.00 
யரியாடல்‌ - முனைவர்‌ ரா. சாரங்கபாணி - 200.00 
கலித்தொகை - முனைவர்‌ சுப. அண்ணாமலை - 275.00 
நற்றிணை - முனைவர்‌ கதீர்‌ மகாதேவன்‌ - 250.00 
ஊங்குறுரூறு - முனைவர்‌ அர. சிங்காரவடிவேலன்‌ - 250.00 
யதிற்றுப்யத்து - முனைவர்‌ ௮. மா. பரிமணம்‌ - 200.00 
புறநானூறு - புலவர்‌ இரா. இளங்குமரன்‌ - 275.00 
அகநானூறு - கவிஞர்‌ நா. மீனவன்‌, தெ. முருகசாமி - 600.00 


மூன்று தொகுதிகள்‌) 


ஒரு லச ரூ. 2625 /- 


முதன்றைய்‌ பாதிய்யா சிறிமா கன்‌ 


முனைவர்‌ தமிழண்ணல்‌, 


முனைவர்‌ ௬ப. அண்ணாமலை 


ஆன்மீகம்‌ 
திருமூலர்‌ அருளிய திருமந்திரம்‌ 450.00 
மூல பாட ஆய்வுப்‌ பதிப்பு - மூன்று பகுதிகள்‌ 
பதிப்பாசிரியர்‌ - முனைவர்‌ சுப. அண்ணாமலை 


லா த்‌ ப்ளிகேஷன்ஸ்‌ 
ணை ்ப்பத்ள்‌ை ச்‌ கோவிலூர்‌ மடாலயம்‌ 


கோவிலூர்‌ 
காரைக்குடி அருகில்‌ - 630 307. 
தொலைபேசி: 04565 - 236846 


52, குப்பையா செட்டி தெரு, 
மேற்கு மாம்பலம்‌ 
எசன்னை - 600 033. 
தொலைபேசி : 044 - 24743081. 


சனாதன தர்ம உலகப்‌ பல்கலைக்‌ 


கழக அறநிலை நடத்தும்‌ 
கல்வி நிறுவனங்கள்‌ 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ பாரம்பரியக்‌ கலை மற்றும்‌ 
பண்பாட்டுக்‌ கல்லூரி 


௮. திருமுறைக்‌ கல்லூரி - 1995 

ஆ. நாதஸ்வரக்‌ கல்லூரி - 1995 

௯. தவில்‌ கல்லூரி - 1995 

ஈ. கல்சிற்பக்‌ கல்லூரி - 2004 

உ. ஐம்‌எபான்‌ சிலைக்‌ கல்லூரி - 2005 
[உலோகச்‌ சிற்பம்‌) 

ளை. மரச்சிற்பக்‌ கல்லூரி - 2005 


. சீர்‌ வளர்‌ சீர்‌ முத்துராமலிங்க ஆண்டவர்‌ நர்சரி மற்றும்‌ 


பிரைமரி பள்ளி - 1595 


3. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ மாண்டிசோரி பள்ளி - 1995 


௮. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ உடற்பயிற்சிக்‌ கல்லூரி - 2007 


5. கோவினூர்‌ ஆண்டவர்‌ யோகா ஆராய்ச்சி மையம்‌ - 


S 


2007 


. நாச்சியப்ப சுவாமிகள்‌ பாலிடக்னிக்‌ கல்லூரி - 2009 


நகாவிலூர்‌ ஆண்டவர்‌ எமட்ரிகுலே௫ன்‌ பள்ளி- 2010 


. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ சமுதாயக்‌ கல்லூரி - 2010 


நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி - 
தொடங்கப்‌ எபற்றுள்ளது- 2013 


